சைவ சித்தாந்த மகா சமாஜத்தின்‌ 


திங்கள்‌ தமிழ்த்‌ தாள்‌ 


மலம்‌ 35 இருபத்தொன்பது 


1956 


பத்திராசிரியர்‌ : 


திரு. 0. ). இராமச்சந்திரன்‌ செட்டியார்‌, பி.ஏ., பினல்‌. 


உதவிப்‌ பத்திராசிரியர்‌ 2 
புலவர்‌ - முருகவேள்‌, பி. ஓ. எல்‌. 


சைவ சித்தாந்த மகா சமாஜம்‌ 
2, தாராம நகர்‌, கடலூர்‌ 31. 1. 


உள்ளுறை 


போநள்‌ ' கட்டுரையாளர்‌ பக்க எண்‌ 


அம்மையே அப்பா கா. இராமநாதன்‌, பி.ஏ. பி.எல்‌. 


129 


அழுர்‌ திய மாணிக்கம்‌ டாக்டர்‌- பு. வே, பன்ன மசவியார்‌ 148 


அறத்தாற்றில்‌ ஒரு காட்‌ ஆசிரியர்‌ 

அறநிலைய அலுவலாளர்களுக்கு ஒரு கையேடு சேவை 
-— கோவை கிழார்‌ 

அறிஞர்‌ இரு. எஸ்‌. வையாபுரிப்‌ பிள்ளை மறைவு 

அன்பும்‌ அறிவும்‌-—ஆசிரியர்‌ 

ஆன்மா 

இர்‌ து மாணவர்கள்‌ எவரும்‌ அறியவேண்டுவன -— அடியார்‌ 
மன்றம்‌ 

இயற்கையின்‌ ஆற்றல்‌ — ஆசிரியர்‌ 

இறையறிவு - சொற்பொழிவின்‌ சுறாக்கம்‌—ஆசிரியர்‌ 


பி த. எல்‌. 
இன்னும்‌ நிரம்ப அறிவு தேவை ஆசிரியர்‌ 
உயிரும்‌ ஆன்மாவும்‌ — ஆசிரியர்‌ 
உருவாருவம்‌--௮ழகுமதியன்‌ 
உள்ளொளஸி--ஆடரியர்‌ 
என்‌ செய்வான்‌ சோன்தினேன்‌ 2-—ம. பா. 
ஏயர்கோன்‌ கலிக்காம நாயனார்‌. 2. தியாகராஜன்‌ 
ஒளிவளர்‌ விளக்கு--௪. சிவகாமி அம்மையார்‌ 
 கஸ்றிது -வித்‌தவான்‌ - ஆ. வெலிங்கனார்‌ 
கல்‌ எழுத்திலும்‌ சமயப்‌ பரப்பா 2--கோ. இ, 
காலநிலை ஆசிரியர்‌ 


கடந்தை - ப. இ. சோ. குமாரசாயிச்‌ செட்டியார்‌ இருக்‌ 


குடர்தை சிவனடியார்‌ திருக்கூட்டத்தினர்‌ 
££ குருவருள்‌ ??--வித் தவான்‌ இராமசாமியடி.கள்‌ 
சமயக்கல்வி-— ஆசிரியர்‌ ்‌ 
சமயத்‌ செளிவு--இரா, கு. ஈல்லகுற்றாலம்‌ பிள்ளை 
சமாஜ 50-ம்‌ ஆண்டு ௮றிக்கை 
சமாஜப்‌ பொன்விழா---ம. பா. 


.. 958 


. 497 


ப்‌, 


1] 


இலக்‌ 


௨451 


OLS 
0 
இணி, யார்‌ அனையர்‌ ஆவார்‌ 2--புலவர்‌ - முருகவேள்‌, 


iii 


போநள்‌ கட்டுரையாளர்‌ பக்க எண்‌ 
சமாஜப்‌ பொன்‌ விழா. கலியாணம்‌, M. A., D. Econ. ... 56 
சத்தார்‌ அறிவு - இளைஞருக்கு தி. ச. நாராயணசாமி ... 948 
சிக்சார்தக்‌ கட்டளை 969, 425 
சித்தார்த சாசனக்‌ கட்டளை 011] 
இத்தார்த தசகாரியக்‌ கட்டளை 284 
இக்சார்த தத்துவ இலக்கணம்‌ 225 


சிவஞானபோதத்‌ தெளிபொருட்‌ சுருக்க ொன்ரிகிர்‌! - 
பாரிப்பாக்கம்‌ கண்ணப்ப முதலியார்‌ 
211, 260, 809, 351, 414, 454 
வெம்‌ தமிழ்போற்‌ சிறர்து வாழ்க !_— புலவர்‌ - முருகவேள்‌; 
பி. ஓ. எல்‌. 138 
சிவப்பிரகாசக்‌ கட்டளை ATS 
சேக்கிழார்‌ செய்யுள்‌ இன்பம்‌--புலவர்‌-முருகவேள்‌,பி ஓ.எல்‌. ... 318 
சேக்கிழாரும்‌ இளங்கோவும்‌--புலவர்‌-முருகவேள்‌,பி.ஓ.எல்‌. .... 246 
சைவ. இளைஞர்‌ மாநாட்டுக்‌ தலைமையுரை - வித்‌ தவான்‌ 


௪. வெள்ளைவாரணனார்‌ பப்‌ 414) 
சைவச்‌ தேர்வு வினாக்கள்‌--1956 (1111 
சைவ மங்கையர்‌ மாநாட்டுக்‌ சலைமையுசை--௮. கு. காமாக்ஷி 

யம்மையார்‌, எம்‌. ஏ. 2225 ௮1 
சோம மன்னர்களின்‌ சைவ சமயத்‌ சொண்டு--0. கலியா 

ணம்‌, 38. A., D. Econ. ... 206 
தீமிழிசைக்குருகும்‌ தழல்மேனியன்‌—௪. கா. ரங்கம்‌ 025 


இருஞானசம்பர்தர்‌ நெப்பு-புலவர்‌-முருகவேள்‌, பி.ஓ எல்‌. ... 498 
கிருஞான சம்பர்‌கரின்‌ செர்‌தண்மை— புலவர்‌ - முருகவேள்‌, 


பி. ஓ. எல்‌. 296 
இருராவுக்கரசரும்‌ திருப்பூர்‌ அரு த்தியும்‌—௪. கா. ரங்கம்‌ ... 1517 
திருமுறைகளின்‌ பெருமை--புலவர்‌ - முருகவேள்‌, பி. ஓ. எல்‌. 486 
.அருவாலவாய்க்‌ கட்டளை “411177 
திருவெழு தீ. ௫அ-ஆரசிரியர்‌ 997 
தூத்துக்குடி, சைவ இத்தார்த சபையின்‌ 72. -ம்‌ அண்டு. 

விழாத்‌ தலைமை உரை-ம்‌. பா. 267, 295 
செய்வ பக்தியும்‌ பொதுஈலத்‌ தரும வாழ்க்கையும்‌--செய்வா 
னக்தா அவர்கள்‌ ஆற்றிய சொற்பொழிவுச்‌ சுருக்கம்‌ ஃ. 49 


தெய்வம்‌ மணக்கும்‌ - பாடல்வததிடட்ட த. சுருக்கம்‌-- 


ஆசிரியர்‌ 2103 


iv 
போநள்‌ கட்டுரையாளர்‌ பக்க எண்‌ 


செசம்‌ உய்ய வர்சவர்‌— புலவர்‌ முருகவேள்‌, பி. ஒ. எல்‌. ... 168 
தக்‌£ரர்‌ கண்ட அழகன்‌--௮. சா. ப. இருஞான சம்பக்சன்‌ ... 406 
கரஸ்‌, ஐ.இ ஒழிக. அப்பாத்‌, தரை க்‌ வத்து 
ஈம்‌ வாழ்வு சல்வாம்வேயாக- இரா. கு. சல்லகுற்றாலம்‌ பிள்ளை 518 
“நம்பியாரூரன்‌ சாம்‌ சொழும்‌ சீன்மையான்‌ ??--புலவர்‌ 
முருகவேள்‌, பி, ஒ. எல்‌. 11110 
நாம்‌ வாழ-இரா. கு. ஈல்லகுற்றாலம்‌ பிள்ளை 484 
பட்டின சதார்‌ பாடல்‌--ஐயாறடிசள்‌ சொற்பொழிவின்‌ சறாக்கம்‌ 401 
பண்டைத்‌ தமிழனின்‌ சைவ ஈன்னெறி இரா. கு. கல்ல ' 


கற்றா லம்‌ பிள்ள FA [15 
பராவு வெர்‌. முத்அ. ௪. மாணிக்கவாசக முதலியார்‌ se LOE 
பாராட்டு உரைகள்‌ 116 
பாரிப்பாக்கம்‌ ;தண்ணப்பனார்‌-—ஆரிரியர்‌ ப்பட 
புத்‌,5 சமயமும்‌ சைவமும்‌--அழகுமதியன்‌ 449 
பெருஞ்‌ சொற்றொடர்‌ ஆசிரியர்‌ வ அயம்‌ 
பொன்‌ விழாக்‌ தலைமைப்‌ பேருரை---௪. ஈடே பிள்ளை, 

பி, ஏ., பி. எல்‌. கர்‌ ப்‌ 
மணிவிழா ஆரியர்‌ ப அத? 
மதிப்புரைகள்‌ 240, 4638 

லைழொரின்‌ மணிவிழா நிகழ்ச்‌ 10 
மாபு--சைய இத்தார்ச சாரம்‌ 465, 502, 581 
மனக்கோயில்‌ ௪. கா. ரங்கம்‌ 256 
மாங்கனி கே. நாகர த்இனம்‌ oe, ALL 
மாணிக்கவாசகர்‌ வித்துவான்‌ - பாலூர்‌ - கண்ணப்ப 

முதலியார்‌ Us 
மாமாங்கம்‌— பூ. சமரபுரி முதலியார்‌ 1] 
மெய்ப்பொருள்‌ காயனார்‌-—கோ. ௪. ராஜன்‌ Nr 
மெய்ப்பொருள்‌ காயனார்‌--வித்‌. தவான்‌ - வே. பூதீலிங்கம்‌ ... 221 
வரவேற்புரை வெ. 9. சுப்பைய கவுண்டர்‌ ... 200 
விறகு சுமர்த வித்தகன்‌ ௪. கா. ரங்கம்‌ . 940 
வைசாக நிறைமதி ஆசிரியர்‌ இக்க 
12 ஜோதிர்‌ லிங்கத்‌. தலங்கள்‌--இ. இ. நாராயணசாமி 525 


சாது அச்சுக்கூடம்‌, இராயப்பேட்டை, சென்னை-14 


itered 142௦. M. 2330 ‘SIDDHANTHAM 
. Vol, 29—No. 1 


சைவசித்தாந்த மகாசமாஜத்‌ திங்கள்‌ வெளியிடு 


“கண்க டன்ணடி யேனையுந்‌ தாங்குதல்‌ 


என்க டனண்பணி செய்து கிடப்பதே ” 


29 மன்மத தை... 1956 ஜனவரி | இதழ்‌ 
உள்ளுறை பக்கம்‌ 
பொன்விழாத்‌ தலைமைப்‌ பேருரை கசா அலல 
சமாஜப்‌ பொன்‌ விழா se 16 
(சைவ மங்கையர்‌ மாசாட்தெ தலைமையுரை or 17 
சைவ இளைஞர்‌ மாநாட்டுத்‌ தலைமையுரை gh {ij 
சமாஜ 50-ம்‌ தண்டு அறிக்கை ௫ AG 


க்திராசிரியர்‌ : 0. M. இராமச்சந்திரன்‌ செட்டியார்‌, பி.வ, பி.எல்‌, 
உதவிப்‌ பக்திராசிரியர்‌ ; புலவர்‌ - முருகவேள்‌, பி.ஐ.எல்‌. 


சைவ சித்தரத்த மகா சமாஜம்‌ 
192, லாயிட்‌ ரோட்‌, இராயப்பேட்டை, சென்‌ கம 


க 
அகர. 
1956-ம்‌ ஆண்டு சமாஜ உத்தியோகஸ்தர்கள்‌ 
சிதம்பரத்தில்‌ 1-1-1950ல்‌ இரு. வட்டுக்கோட்டை . 
ஈாகலிங்கம்‌ பிள்ளையவர்கள்‌ தலைமையில்‌ ஈடைபெற்ற ௪மாஜக்‌ 
காரியக்‌ கூட்டத்தில்‌ தெர்ந்தெடுக்கப்பெற்ற சமாஜ உக இயோ. 
கஸ்கர்கள்‌. (ஓவ்வொரு பெயர்‌ மூன்‌. திருவாளர்‌ என்றும்‌ . 
பின்‌ அவர்கள்‌ என்றும்‌ சேர்த்துப்‌ படிக்கவும்‌.) வ | 
தலைவர்‌ : ௮. சோமசுந்காம்‌ செட்டியார்‌, உ த்தல்‌ 
வர்கள்‌ : ௪. ௪ச்சிதாசந்தம்‌ பிள்ளை, ௧. வச்செவேல்‌ முதலியார$ 
காரியதரிசி : - இ, ௫. சாசாயணசாமி சாயுடு, உதலிக்காரிய 
தரிசி: 0. 11. சிங்காசவேல்‌ முதலியார்‌; பொருட்காப்பாளர்‌ : 
ம. சி, நிக்‌ இியாநங்கும்‌; பத்திராசிரியர்‌ 2 14. இராமச்சர்‌இரன்‌ 
செட்டியார்‌; உதவிப்பத்திராசிரியர்‌ : :பூலவர்‌ - முருகவேள்‌, 
மாதக்‌ கணித பரிசோதகர்‌ : $. ஈடராஜமுதலீயார்‌; ஆண்டுக்‌ 
கணித பரிசோதகர்‌: ௪, இருசாவுக்காசு பிள்ளை; செயற்குழு 
வினர்‌ : வே. இயாகராய முதலியார்‌, ௪. நடேச முதலியார்‌, 
பூ. ஆலாலசுந்தரம்‌ செட்டியார்‌, மு நாராயணசாமி முதலியார்‌, 
ம. ௭. சம்பந்த முதலியார்‌, சி. வா. ருஷ்ணஞூர்த்தி, நே. ஐ. 
கிருஷ்ணசாமி, அ. வடிவேலாயுதம்‌, அம்பை சங்கானார்‌, க... 
வேங்கடாசல முதலியார்‌, ௪. வெகுமாசன்‌, ம. பால௪ப்பிர 
மணியன்‌. 
பத்திராசிகியர்‌ கழகம்‌ தலைவர்‌ : 0.14. இராமச்சந்‌ . 
இசன்‌ செட்டியார்‌; காரியதரிசி : இ. ௪. ஈாராயணசாமி நாயுடு ; 
உறுப்பினர்‌ : 8. இராமலிங்க முதலியார்‌, ௮. னா. காமாக்ஷி 
யம்மையார்‌, ௪. சச்சிதாகந்தம்பின்னா, டாக்டர்‌ வ. ஆஃ தேவ 
சேனாபதி, வட்டுக்கோட்டை நாகலிங்கம்‌ பிள்ளை, ௧. வச்சி 
வேல்‌ முதலியார்‌, முத்த, ௬. மாணிச்சவா௪க முதலியார்‌, 
௯. வெள்ளைவாரணனார்‌. . 
ஆராய்ச்சிக்‌ கழகம்‌ :-- 0 KM. இராமச்சந்திரன்‌ 
செட்டியார்‌, இ. 8. ஈாராயணசாமி ஈாயுடு, ௧. வச்சிரவேல்‌ 
முதலியார்‌, முத்த ௯. மாணிச்சவா௫௪ முதலியார்‌, ஒளவை, 
அ. அசைசாமிப்‌ பிள்ளை. I ‘ 
வெளியூர்‌ ஆலோசனை சபையினர்‌ :--கோயம்புத்‌ 
தூர்‌ : V. 0. சுப்பையா கவுண்டர்‌, 0. 8. இரத்தினசயாபதி 
முதலியார்‌, 0.8. தாமோதாம்‌; சேலம்‌ : பொம்மண்ண செட்டி 


+ 
தத 


Regd M. 2330 


உ 
இவமயம்‌ 


்‌ 
ஆனைமுகன்‌ ஆறுமுகன்‌ அம்பிகையோன்‌ னம்பலவன்‌ 
ஞானகுரு வாணியைஉன்‌ நாடு ்‌ 


மலர்‌ 29 


மன்மத தை 1956 ஜனவரி இதம்‌ 1 


்‌ சைவ சித்த ரந்த மகா சமாஜம்‌ 
பொன்விழாத்‌ தலைமைப்‌ பேருரை 
சிதம்பரம்‌ ்‌ \ 


உயர்திருவாளர்‌ - ௩. நடேச பின்னையனர்கள்‌,- பிட பினல்‌, 
தபால்‌, ஒலிபரப்பு மந்திரி, இலங்கை அரசாங்கம்‌ 


[80:-12--1955] 


இல்லைவாழ்‌ அர்தணர்களே ! சைவப்‌ பெரியோர்களே ! அன்பர்களே! 

தமிழகத்தின்‌ சைவ ராஜதானியாகய தெம்பரத்தில்‌ 
ஜம்பது ஆண்டுகளுக்கு முன்‌ சைவ சித்தார்த மகா சமாஜ 
முதல்‌ ஆண்டுவிழா ஆரம்பிக்கப்பட்டஅ. இறைவன்‌ அருளால்‌ 
இன்று யாம்‌ அதன்‌ பொன்‌ விழாவை இத்தலத்திலேயே 
கொண்டாடும்‌ பாக்கியத்தைப்‌ பெற்றுள்ளோம்‌. இவ்வியக்‌ 
கத்தைத்‌ தொடக்இய பெரியோரைப்‌ பற்றிய கினைவு இன்று 
எமது உள்ளத்தில்‌ எழுகின்றது. அவர்களது சமயத்‌ 
தொண்டுக்குச்‌ சைவ மக்கள்‌ என்றும்‌ கடப்பாடுடையர்‌. 
சைவ இத்தாந்த சமாஜம்‌ செய்துள்ள பணிகள்‌ பல. சென்ற 
ஜம்பது ஆண்டுகளாகத்‌ தொடர்ந்து சைவப்‌ மீரசாரத்தைச்‌ 


2 சித்தாந்தம்‌ 


சிறந்த வகையில்‌ செய்து வரும்‌ பெருமை சமாஜத்அக்கு 
உரியதாகும்‌. சைவ நூல்களை அழயெ முறையில்‌ பதிப்பித்து 
அவற்றை அடக்க விலையில்‌ தமிழ்‌ மக்களுக்கு அளிக்கும்‌ 
பணியை சமாஜம்‌ தனது முக்கிய கடமையாக மேற்‌ 
கொண்டு அரிய சேவை செய்துள்ள. இத்‌. துறையில்‌ 
சைவ ஆதினங்கள்‌ ஈடுபடுவதற்கு | முன்னர்‌ சமாஜம்‌ வ 
காட்டியாயிருந்தது. சைவ உணர்ச்சியைத்‌ தமிழ்சாடெங்கும்‌ 
பரப்புவதில்‌ சமாஜம்‌ இடையறாது உழைத்‌ ௪ வந்திருக்கிற. 
சமாஜம்‌ நடத்தும்‌ ஆண்டு விழாக்கள்‌ சைவ மக்களின்‌ சமய 


அறிவை வளர்க்கும்‌ ரோக்கத்தை உடையன. சமாஜம்‌ 
இவ்வகையில்‌ ஈடத்திவரும்‌ சைவ இயம தென்னிந்தியா 
வின்‌ எல்லையைக்‌ கடந்து இலங்கையிலும்‌ பயனளித 


அள்ள. சமாஜத்தின்‌ ஆண்டு விழாக்கள்‌ இருமுறை 
இலங்கையில்‌ சிறப்பாக நடைபெற்றன. 


சமாஜம்‌ இலங்கையுடன்‌ கொண்ட கொடர்பு சமாஜம்‌ 
தொடங்கிய காலத்திலே ஏற்பட்டது என்பதைக்‌ குறிப்பிட 
விரும்புகின்றேன்‌. இலங்கையில்‌ அரசியல்‌ துறையிலும்‌ 
சைவப்‌ பணியிலும்‌ ஒப்பற்றவராக 'ளங்கியவரும்‌ 
சிவஞானச்‌ செல்வரும்‌ ஆ௫ய சர்‌. பொன்னம்பலம்‌ இராம 
நாதன்‌ சமாஜத்தின்‌ முதலாண்டு விழாவில்‌ தலைமை வகித்து 
ஆசிகூறினாரகள்‌. அவர்களுக்குப்‌ பிறகு சில சைவப்‌ 
பிரமுகர்கள்‌ இலங்கையினின் று வந்து சமாஜத்தின்‌ ஆண்டு 
விழாக்களில்‌ தலைமை தாங்கிப்‌: பணி செய்துள்ளார்கள்‌. 
இன்ற யானும்‌ இந்தப்‌ பணியைச்‌ செய்‌ மாறு, சமாஜம்‌ 
விடுத்த கட்டளையை மிகத்‌ தாழ்மையுடனும்‌ நன்றியுணர்‌ 
வுடனும்‌ ஏற்றுக்‌ கொள்கின்றேன்‌. ர்‌. 9 பான்னம்பலம்‌ 
இசாமகாதன்‌ அவர்களுடைய மருகன்‌ ௮ எற முறையில்‌ 
இப்பொன்‌ விழாவில்‌ கலக்துகொள்ளும்‌ (பனு எனக்குக்‌ 
கிடைத்தது பற்றி மகிழ்கின்றேன்‌. 


சமாஜம்‌ தோன்றிய இெம்பரத்தில்‌ அகன்‌ பொன்‌ 
விழாவைக்‌ கொண்டாடுவது பொருத்தமா ஞூ. இத்தாபனம்‌ 
நிரந்தரமாகச்‌ சைவ சமய வளர்ச்சியின்‌ பெ: நட்டு இயங்கு 


பொன்விழாத்‌ தலைமைப்‌ பேருரை 2 


கற்க வேண்டிய திருவருட்‌ சக்தியைப்‌ பெறுதற்குரிய 
தலம்‌ சிதம்பரம்‌, இப்பொழுது இப்பொன்‌ விழாவுக்குப்‌ 
பந்தார்‌ அமைத்துள்ள இடம்‌ புனித பூமியாகும்‌. திருநீலகண்ட 
நரயனாரின்‌ சரித்திரத்தில்‌ நடக்த அற்புத நிகழ்ச்சியை இந்த 
இடம்‌ நமக்கு கினைப்பூட்டுகன்றத. சைவ சமய சரித்‌ 
இரத்தில்‌ சிதம்பரம்‌ தனிச்‌ சிறப்புப்‌ பெற்று விளங்குகிறது, 
இறைவன னு பஞ்சகிருத்திபத்தைக்‌ க்‌ காட்டும்‌ திவ்விய நடனத்‌ 
இருக்கோலம்‌ தோன்றிய பழம்‌ பதி இதுவாகும்‌. சைவ 
சமயாசாரிபர்கள்‌ நால்வரும்‌ இக்கோலத்தைக்‌ கண்டு 
பரமானந்தத்தில்‌ இளைத்துப்‌ பாடிய பெருமையைப்‌ பெற்றது 
இத்தலம்‌. தமிழ்க்‌ குலம்‌ உய்தற்கு அவர்கள்‌ அருளிய 
தமிழ்‌ வேதம்‌ இங்குச்‌ சேமிக்கப்பட்டுப்‌ பிறகு தமிழ்‌ 
நாடெங்கும்‌ பரவிப்‌ பண்ணுடன்‌ முழங்கியது. இங்கிருந்தே 
சேக்கிழார்‌. பெரிய புராணம்‌ பாடித்‌ தமிழகத்தைச்‌ 
சிவலோகமாகக்‌ காட்டினார்‌. வேதாகம முடிபாகிய சைவ 
சித்தாந்தத்தைத்‌ திருக்கைலாய மரபில்‌ வந்த உமாபதி 
சிவாசாரியார்‌ சிவப்பிரகாசம்‌ முதலிய சாத்திர வாயிலாக 
விளக்கி வாழ்ந்த தலம்‌ இதுவே. சைவ மக்கள்‌ சந்ததி 
சந்ததியாகப்‌ போற்றும்‌ தோத்திரங்களும்‌ சாத்திரங்களும்‌ 
தோன்றிப இத்தலத்தில்‌ இன்று சமாஜம்‌ மீண்டும்‌ கூடித்‌ 
திருவருட்‌ சக்தியின்‌ அணையை நாடுகின்‌ ற.து. 


தமிழகம்‌ பண்டு தொட்டு பக்தியிற்‌ இறந்த நாடாக 
விளங்குகிற த. ஒருருவம்‌ ஒரு காமம்‌ ஓன்றுமிலாத பரம்‌ 
'பொருளுக்கு உருவத்தையும்‌ நாமத்தையும்‌ கொடுத்த அதன்‌ 
வழிப்பட்டு ஆன்மா அஅவேயாகிப்‌ பேரின்பப்‌ பெரு 
வாழ்வை அடையும்‌ பக்தி மார்க்கம்‌ சைவ அடியார்களாலும்‌ 
வைணவ ஆம்வார்களாலும்‌ இரந்காட்டில்‌ கிலைநிறுத்தப்‌ 
பட்டது. அவர்கள்‌ தாம்‌ பெற்ற அநுபவத்தை அமுதப்‌ 
பாசுரங்களில்‌ அருளிச்‌ செய்தார்கள்‌. அவற்றைப்‌. 
பாடுங்கால்‌ நாமும்‌ அவர்கள்‌. பெற்ற அதுபவத்தில்‌ 
தோய்ந்து பரவச நிலையை: ஒரு சிறிதாவது அடையக்கூடிய ்‌ 
வர்கள்‌ ஆனெறேோம்‌. திருவாசகத்துக்கு உருகாதார்‌ இல்லை 
என்பது நாமறிந்த உண்மை. திருவாசகத்துக்கு இருக்கும்‌ 


4 சித்தாந்தம்‌ 


இத்தகைய ஆற்றல்‌ வேதத்துக்கும்‌ இல்லை என்றனர்‌ ஒரு 
தமிழ்ப்‌ பெரியார்‌. இக்காலத்தில்‌ ஆங்கில நாட்டில்‌: 
பன்மொழிப்‌ புலவராக விளங்கும்‌ பார்ணட்‌ பேராசிரியர்‌, 
உள்ளத்தை உருக்கும்‌ பக்திப்‌ பாடல்கள்‌ தமிழில்‌ இருப்பத 
போல்‌ வேறெந்த மொழியிலும்‌ இல்லை என்று கூறியுள்ளார்‌. 
தேவாரம்‌, திருவாசகம்‌, திருவிசைப்பா முதலிய திருமுறை: 
களுக்குப்‌ பின்னா, பட்டினத்தடிகள்‌ பாடிய பாடல்‌ 
களும்‌, அருண சரிராதர்‌ அருளிய தோத்திரங்களும்‌ ஈமது 
உள்ள த்தை ஈர்த்து பக்தியிற்‌ பதியவைக்கும்‌ பெற்றி 
வாய்ந்தவை. தமிழகத்தில்‌ வாழையடி வாழையாக அடி. 
யார்கள்‌ தோன்றித்‌ தாம்பெற்ற அதுபவத்தை ஏனையோரும்‌ 
பெறுமாறு பாடல்களை அருளிச்‌ செய்தள்ளார்கள்‌.. 
பஞ்சேந்திரிய இன்பத்தைக்‌ கடந்து, உள்ளத்தை உருக்கி, 
உடம்பெல்லாம்‌ ஊற அடுத்துப்‌ பாயும்‌ பேரின்ப அநுபவம்‌ 
ஒன்று உண்டு என்பதற்கும்‌, அவ்வநுபவத்தை இம்‌ 
பிறவியிலேயே பெறலாம்‌ என்பதற்கும,  இவ்வருட்‌ 
பாடல்கள்‌ சான்று பகரும்‌ ஆப்த மொழிகளாகும்‌. 


1 போக்கும்‌ வரவும்‌ இரவும்‌ பகலும்‌ புதம்புமுள்ளாம்‌ 
வாக்கும்‌ வடிவும்‌ முடிவுமில்லா தொன்று வர்‌அவர்‌ த! 
தாக்கும்‌ மனோலயம்‌ சானே சும்‌ எனைத்‌ சன்வசத்சே 
ஆக்கும்‌ அறுமுகவா சொல்லொணா தஇிர்த ஆனர்தமே ?? 


என்ற அருணகிரிகாதர்‌ இவ்வநுபவத்தை உணர்த்‌ துகன்றார்‌... 
இவ்வநுபவத்தைப்‌ பெறுவதற்கே பிறவி எடுத்தோம்‌ 5. 
தமிழ்க்குலத்திற்‌ பிறந்தோம்‌. இவ்வ.நுபவத்தைப்‌ பெறுதற்கு. 
முயலா அவமே உழன்று தக்கத்துக்கும்‌ சோகத்துக்கு 
பயத்அக்கும்‌ ஆளரகின்றோம்‌. இவற்றைத்‌ தவிர்த்து வாழ்‌: 
வதற்கு வழியுண்டு. 


“நாளென்‌ செயும்வினை தானென்‌ செயும்‌எனை நாடிவந்த 
கொளென்‌ செயும்கொடுங்‌ கூற்றென்‌ செயும்கும ரேசரிரு 
சாளும்‌ லெம்பும்‌ ௪,சங்கையும்‌ தண்டையும்‌ சண்முகமும்‌ 
சொளும்‌ கடம்பும்‌ எனக்குமுன்னே வரது சோன்றிடினே ?* 


பொன்விழாத்‌ தலைமைப்‌ பேருரை ச்‌ 


னன்று அருணகிரிநாதர்‌ வழிகாட்டுகிறார்‌. அடியார்கள்‌ 
ஹ்‌ அஞ்சுவது யாதொன்றுமில்லை அஞ்ச வருவ அமில்லை ச 
என்பது அப்பர்‌ அருளிய வாக்கு, அவர்களுக்கு வரும்‌ 
திமையும்‌ கன்மையாக மாறும்‌, £ ஆசறும்‌ கல்ல மல்ல அவை 
நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே '' என்பது திருஞான 
சம்பந்தர்‌ அருளிய உறுதிமொழியாகும்‌. 


பக்திக்‌ கொள்கையே ஈமது சமய. வாழ்க்கையின்‌ 
ஆதாரமாயுள்ள அ. இக்காரணம்‌ பற்றியே தமிழ்நாடெங்கும்‌ 
திருக்கோயில்கள்‌ எழுந்தன. இருக்கோயில்‌ இல்லாத 
திருவில்‌ ஊர்‌ அடவி காடே என்ற கூறப்பட்டது. மூர்த்தி, 
தலம்‌, தீர்த்தம்‌ என்பன பக்தி வழிபாட்டுக்குச்‌ சாதனமாக 
அமைந்தன. உள்ளும்‌ புறமும்‌ தாய உணர்ச்சியை அடை 
வதற்குச்‌ : சரியை, கிரியை முதலியன உதவுகின்றன. 
திருவங்க மாலைப்‌ பதிகத்தில்‌ (' தலையே நீ வணங்காய்‌ '' 
என்ற பாக்கள்‌ இவ்வுண்மையை உணர்தீதுகின்றன. திருக்‌ 
கோயிலுள்‌ மூர்த்தியின்‌ கோலத்தையும்‌ அங்கு. நடக்கும்‌ 
தீபாராதனை முதலிய காட்கெளையும்‌ கண்டு ஈம்‌ கண்கள்‌ 
புனிதமடைகின்றன ; பக்திப்‌ பாடல்களைக்‌ கேட்டு றம்‌ 
செவிகள்‌ புனிதமடைகன்றன ; இறைவனை வணங்கி ஈம்‌ 
கைகள்‌ புனிதமடைனெறன ; திருக்கோயிலை வலம்‌ வந்த 
நம்‌ கால்கள்‌ புனிதமடைகன்‌ றன ; உலக வாசனையால்‌ 
மலினமடைந்த ஈம்‌ கரணங்கள்‌ தூய்மை அடைந்து. காளும்‌ 
சிவ சம்பந்தப்படுகின்‌ றன. சைவ சமயம்‌ ஆன்ம ஈடற்றத்‌ 
அக்குப்‌ பசு புண்ணியத்தோடு சிவ புண்ணியம்‌ அவசிய 
மென்று வற்புறுத்துினெறது. பசு புண்ணியம்‌ பிற உயிர்‌ 
களிடம்‌ காட்டும்‌ அன்புச்‌ செயல்‌, சிவபுண்ணியம்‌ பக்தி 
வழிபாட்டுக்குரிய சரியை கிரியை முதலியவற்றைக்‌ குறிக்கும்‌. 
பல்‌ போன்ற சமயங்கள்‌ பசுபுண்ணியத்தை மாத்திரம்‌ 
போதிக்க ன்றன. அனால்‌ சைவ சமயம்‌ இதனோடு அமையா ஆ, 
ஆன்மா பந்தத்தினின்று நீங்குதற்குப்‌ பதியாகிய சிவத்தின்‌ 
சார்பை நாடவேண்டுமென்றும்‌, ஆன்ம ஈடேற்றத்அக்குச்‌ 
ட அந்தம்‌ அவயெமென்‌ அம்‌ சாதிக்கின்றஅ. 


சித்தாந்தம்‌ 


பற்றுக பற்றற்றான்‌ பற்றினை யப்பற்றைப்‌ 
பற்றுக பற்று விடற்கு 


என்ற திருக்குறளின்‌ கருத்தும்‌ இதுவே யாகும்‌. 


சரியை இரியைகளினின்‌௮ு அன்மா யோகச்‌.அக்கும்‌. 
நானக்னுக்கும்‌ உரியகாகின்ற.து. சரியை, கிரியை, யோகம்‌, 
ஞானம்‌ எனச்‌ சைவ சமயத்தில்‌ இச்சாகனங்கள்‌ படிப்படி. 
யாகச்‌ சோபான முறையில்‌ வகுக்கப்பட்டி. க்கின்றன. 
அந்தக்கரணங்கள்‌ அடங்கிச்‌ சித்தவிருத்திகள்‌ அற்ற நிலை 
யோகமாகும்‌. இச்‌ சாந்த நிலையை அடை: வதற்குப்‌ பிராண 
லயம்‌ அவசியம்‌. இதற்குரிய உபாயங்களைப்‌ பதஞ்சலி 
முனிவர்‌ யோக சூத்திரத்திற்‌ கூறுமிடத்து 4 ஈஸ்வரா ப்ரணி 
கானாக்‌ ?' என்று பக்திமார்க்கக்தை விகக்கொஅகின்றார்‌. 
யோக சாகனையில்‌ காயமே கோயிலானெ்றத. சலனமற்ற; 
உள்ளம்‌ இறைவன்‌ சந்கிகானம்‌ ஆகின்றது. ' இயானத்தி 
னின்று சமா இ. பே அண்டாகின்‌ ற, து. இத்தகைய இவ 
யோகக்கை விளக்கி, அப்பர்‌ சுவாமிகள்‌, 


உயிராவணம்‌ இருர்‌அ உற்று கொக்கி 
உள்ளல்‌ சிழியின்‌ உருவெழு.தி 
உயிர்‌ஆவணம்‌ செய்திட்‌ டுன்கைக்‌ தர்தால்‌ 
உணரப்‌ படுவாரோடு ஓஒட்டிவாம்‌ தி 
அயிராவணம்‌ ஏறாது ஆனே றேறி 
அமார்கா டாளாசே அரூராண்ட 
அயிராவணமே என்னம்‌ மானேநின்‌ 
அருட்கண்ணால்‌ கோக்காதார்‌ அல்லாசாசே 


என்று கூ மியுள்ளார்கள்‌. இங்கு உயிராவணம்‌ என்பு 
பிசாணலயத்தையும்‌, உள்ளக்கி கழியின்‌ உருவெழு முதி என்பது 
தஇயானத்தையும்‌, ஒட்டி வாழ்தி என்பத அன்மாவுடன்‌ 
சிவம்‌ அத்வைதமாயிருத்தலையும்‌ குறிக்க க ஆன்மா. 
கருவி கரணங்களினின்றும்‌ பிரிந்து, தன்னை அறவே இழர்து,. 
அத்த அறிவாக இலங்குமிடக்‌ அத்‌ தான்‌ சிவத்தோடு அனர்நிய: 
மாய்‌ இருப்பதை உணர்கின்றஅ. இதுவே அத்வைத ஞான 
மாகும்‌. இந்நிலையில்‌ நின்றோர்‌ ஜீவன்‌ பர்க்‌ ஆவர்‌. 


ண்ட்‌ i தலைமைப்‌ பேருரை - 7 


இவ்வாறு பத்திரெறி மத்தில, றியாக முடிஇன்ற.த. மாணிக்க 
வாசக சுவாமிகள்‌ இத்தலத்‌; இல்‌ இறைவன திருவருட்‌ 
சோதியில்‌ கலப்பதற்கு முன்னர்‌, 


முத்‌திநெறி அறியாத மூர்க்கரொடு முயல்வேனைப்‌ 
பத்‌திநெறி அறிவிக்‌. தப்‌ பழவினைகள்‌ பாறும்வண்ணம்‌ 
சத்தமலம்‌ அறுவிக்‌ அச்‌ சவமாக்கி எனையாண்ட 
அத்சன்‌எனக்‌ கருளியவா முர்பெறுவார்‌ ௮ச்சோவே 


என்னு பாடிய பராநுபவத்தை நினைந்து யாழும்‌ பக்தி 
நெறியைப்‌ பற்றி வாழ்வோமாக. 


சைவ சமயத்தின்‌ ஞானபாதம்‌ சைவ சித்தாந்தம்‌ எனப்‌ 
படும்‌. ஆன்மா பந்தத்தினின்‌று நீங்கி விடுபேறடையும்‌ 
றம்‌ விளக்குவது சைவ சித்தாந்தத்தின்‌ முக்கிய 
நோக்கம்‌. சைவ சித்தார்‌ தத்அக்குத்‌ தனிச்‌ சிறப்பளிக்கும்‌ சில 
கொள்கைகள்‌ உள. ஆன்மாவைக்‌ கட்டுப்படுத்தும்‌. பந்தம்‌ 
பாசம்‌ எனப்படும்‌. பாசத்தால்‌ கட்டுப்பட்டிருப்பதால்‌ 
அன்மா பசு என்று கூறப்படும்‌. பசுபாசங்களை இயக்கும்‌ 
கர்த்தா பதி எனப்படுவர்‌. சைவ . சித்தாந்தம்‌ பதி, பசு, 
பாசம்‌ என்னும்‌ முப்பொருள்களைப்‌ பற்றி விரித்துரைக்‌ 
கின்றது. a 
ஆன்மா சார்ந்ததன்‌ வண்ணமாகும்‌ இயல்புடையது 
என்று சைவ சித்தாந்தம்‌ ஆன்ம லஃதனாம்‌ கூறுகின்றது, 
இக்கொள்கை சைவ சித்தாந்தச்‌ அக்குச்‌ சிறப்பாய்‌ அமைந்‌. 
அள்ளஅ. ஆன்மா பாசக்தைச்‌ சார்ந்த இடத்துப்‌ பாச 
'மயமாகவும்‌, பதியாயெ சிவத்தைச்‌ சார்ந்த இடத்துச்‌ இவ 
மயமாகவும்‌ உள்ளத. இதனால்‌ ௮ ௪தசத்து என்று 
சொல்லப்படும்‌. ஆன்மாவுக்கு மெய்ச்‌ சார்பாய்‌ சிவம்‌ 
சத்தாகும்‌ ; பொய்ச்‌ சார்பாகிய பாசம்‌ அசத்தாகும்‌. 
ன்மாவுக்குக்‌ கேவலம்‌, அகலம்‌, சுத்தம்‌ என்று மூன்று 
நிலைகள்‌ உண்டு. கேவலத்தில்‌ ஆன்மாவின்‌ அறிவு, இச்சை, 
செயல்‌ என்ற சக்திகள்‌ மறைக்கப்பட்டு இருண்மயமாக 
இருக்கும்‌. ஆன்மாவை அவ்வாறு மறைத்து அணுத்தன்மை 


8 சித்தாந்தம்‌ 
ர்‌ 

யாகச்‌ செய்வது ஆணவமலம்‌ எனப்படும்‌ இதினின்‌.நு 
அன்மா இறைவன து இருவருட்‌ சக்தியால்‌ றின விடுவிக்கப்‌ 
பட்டு, அகன்‌ அறிவு, இச்சை, செயல்கள்‌ ஏககேசப்பட்டு 
விளங்கும்‌ நிலை ஏகலமாகும்‌, இந்நிலையில்‌ ஆன்மாவின்‌ அதிவு 
வியாபகமின்‌ றிச்‌ சுட்டறிவாக இருக்‌ க்கும்‌. சகலத்தில்‌ ஆ ன்மா 
சிறிதா பிரகாசம்‌ பெற்‌ ற்௮ இயங்குதற்குக்‌ காரணம்‌ மாயை 
அகும்‌. அன்மா இவ்வாறு இயங்குதற்குரிய குத்துவங்க 
ளெல்லாம்‌ மா யையினின்றே உபகரிக்கப்படுகின்றன. ஆன்மா 
வின்‌ இச்சைகளைப்‌ பரிபக்குவப்படுக்தில்‌ தொடைடப்பதற்‌ நம்‌ 
காகவே அதற்குக்‌ கர்ம னேர்திரியங்களும்‌, அந்தக்‌ 
கரணங்களும்‌, பஞ்சபூதங்களாலாய உலகமும்‌, பரமேசுவானால்‌ 
அளிக்கப்படுகின்றன. மாயா காரியங்கள்‌ ஆன்மப்‌ பிரகாச௫க்‌ 
திற்கு இரளவு உபகரிக்கப்‌ படுகின்றமையால்‌, மாயை 
முலமலமாகிய ஆணவத்தினின்‌அ வேருகும்‌. மாயாவாதிகள்‌ 
கூறும்‌ அகிர்வசனியமாகய மாயையினின்று சைவ இத்தார்இி 
கள்‌ கூறும்‌ மாயை பிறிது. ஆயினும்‌ இம்மாயையிலும்‌ 
மறைப்பு இருப்பதால்‌, இஅவும்‌ பாசபந்தமே அகும்‌. கன்மம்‌ 
புண்ணியம்‌ பாவம்‌ என்று இருதிறப்பட்டு, சுகம்‌ அக்கம்‌ 
என்ற பலன்களுக்கு ஏதுவாய்‌ அன்மாவைக்‌ கட்டுப்படுத்‌ அம்‌ 
தின்மையுடையதாய்ப்‌ பாசமாகும்‌. அகல நிலையில்‌ ஆணவம்‌, 
கன்மம்‌, மாயை என்ற மூவகை மலங்களும்‌ உண்டு. நாமனை 
வரும்‌ சகலர்களே. நாம்‌ த.று, தம்‌ புவன போகங்களைப்‌ 
பெற்று, சிற்றறிவும்‌ சிறு தொழிலும்‌ உடையவர்களாக 
: இருக்கின்றோம்‌. சக அக்க போகங்களை நாம்‌ அறுபவிக்கச்‌ 
சப்‌ அ, நம்மைப்‌ பாச நீக்கத்அக்குப்‌ பரிபக்குவப்படுத்‌ அவ 
இறைவன அ சக்தியே. கேவலத்திலும்‌ சகலத்திலும்‌ உடன்‌” 
இருந்து மைகள்‌ பக்குவப்படுத்தி நம்மை மாய வாழ்க்‌ 
கையில்‌ ஈடத்தும்‌ இச்சக்‌தி இரோத௱ன சக்தி என்று கூறப்‌ 
படும்‌. .இறைவனஅ தர்ம ரூபமான இச்‌ சக்தி நம்மைக்‌ 
தண்டிதக்தும்‌, போகத்தைக்‌ அய்ப்பித் தும்‌ மறக்கருணை காட்டி 
அள்கின்றது. இந்த கோர சக்தி ஆன்மா பரிபக்குவப்‌ 
பட்டுச்‌ சத்த நிலையில்‌ பிரவேசிக்கும்‌ காலத்தில்‌ அநக்ரெக 
சக்தியாக விளங்குகன்றத. திரோதான சக்தியைப்‌ பற்றிச்‌ 


. பொன்விழாத்‌ தலைமைப்‌ பேருரை 9 


அசைவ சித்தாந்தம்‌. கூறும்‌ விளச்கம்‌ ஏனைய சித்தாந்தங்களில்‌ 
காண்பது அரிதாகும்‌. 


உலகத்தில்‌ கன்ம வயத்தால்‌ விருப்பு வெறுப்புகளிலும்‌ 
௬௪ அச்கங்களிலும்‌ மாறி மாறிச்‌ சுழலும்‌ . ஆன்மா தர்ம 
உணர்ச்சியைப்‌ பெற்றுப்‌ புண்ணியத்தைச்‌ செய்த பாபத்தைத்‌ 
தவிர்க்கன்ற அ. ஆயி னும்‌ உலக வாழ்க்கையில்‌ அவர்ப்படை 
கின்றது. மல பரிபாகத்தால்‌ இருவினை ஓப்பு கேர்கின்றது. 
நித்தியமாகக்‌ கருதியிருந்த வாழ்வு அகித்தியம்‌ என்ற உண்மை 
வெளியாகின்ற.அ. ஆன்மா பொய்ச்சார்பை விட்டு மெய்ச்‌ 
சார்பை நாடுகின்ற. இந்த நிலையைத்தான்‌ பட்டினத்தடிகள்‌ 
நமது நெஞ்சை நெகிழ்க்கும்‌ வகையில்‌, 


ஊரும்‌ சசமல்ல உற்றார்‌ ௪ சமல்ல உற்றுப்பெற்ற 
பேரும்‌ சதமல்ல பெண்டீர்‌ ௪, தமல்ல பிள்ளைகளும்‌ 
இரும்‌ சீ தமல்ல செல்வம்‌ சதமல்ல தேசத்திலே 
யாரும்‌ ச,தமல்ல நின்றாள்‌ ௪ சம்கச்‌ச யேகம்பனே. 


என்று காட்டியுள்ளார்கள்‌. அன்மா பொய்ச்சார்பை விடு 
இன்ற காலத்தில்‌, மெய்ச்சார்பாயெ இருவருட்‌ சக்தியின்‌ மடி 
யில்‌ வீழ்னெற.அ. திருவருட்‌ சக்தி ஆன்மாவில்‌ பதிகின்றன. 
இதுவே சக்திநிபாதம்‌ என்று சொல்லப்படும்‌. ஆன்மா சுத்த 
நிலையில்‌ பிரவேசிக்கின்ற. அ. இந்த அவதரத்தில்‌ இறைவனே 
சற்குருவாக எதிர்ப்படுகின்றான்‌. சற்குருவை அதிஷ்டித்அ 
இறைவனே ஆன்மாவுக்கு அருள்‌ செய்கின்னான்‌ என்ப 
சைவ சித்தாக்கக்‌ கருத்தாகும்‌. ஞானப்‌ பிரசாதத்தை அருள 
வல்லவன்‌ சிவனே. ஆதலின்‌, ' குருவே சிவமெனக்‌ கூறினன்‌ 
நந்தி? என்று திருமூலர்‌ அருளினார்‌. மாணிக்கவாசக 
சுவாமிகள்‌, 


அருபரத்‌ தொருவன்‌ அவனியில்‌ வர்து 

குருபர னா அருளிய பெருமை 
அன்றும்‌, 

ஈறிலாதநீ எளியை யாவெர்‌ x 
தொளிசெய்‌ மானுடமாக நோக்கியும்‌ 


10 சித்தாந்தம்‌ 


என்றும்‌ சிவனே சற்குறாவாகத்‌ தோன்றிய வசலாற்றைக்‌ 
கூ கியுள்ளார்கள்‌. இருவாசகத்‌ தின்‌ இரகசியார்த்கம்‌ இவ்‌ 
வுண்மையைப்‌ பற்றியகேயாம்‌. ஆன்மா தானாகச்‌ சிவஞானச்‌ 
தசைப்‌ பெறுவதில்லை. ௪ ற்குருவின்‌ கடாகத்தினால்‌ அதைப்‌ 
பெறுகின்ற. ' இதுவே திளைழயாகும்‌. 


குருவருளாற்‌ காட்டிட.வம்‌ அன்பரைக்‌ கோத்து 
அற விழுங்கிக்‌. கொண்டப்பாலும்‌ 

தெரிவரிதாய்க்‌ கலர்ச தெர்தப்‌ பொருள்‌ 
அர்சப்‌ பொருளினையாம்‌ சிச்தை செய்வாம்‌ 


மாறும்‌, 
விண்ணாதி ஓம்பு, தம்‌ தன்னகத்தே அடக்கி 
வெறு வெளியாய்‌ ஞானக்‌ 
கண்ணாரக்‌ கண்டவர்தம்‌ கண்ணுடே 
ஆனர்தக்‌ கடலாய்‌ க 
என்றும்‌ தாயுமான சுவாமிகள்‌ குருவருளை வியந்து கூறி 
னர்கள்‌. இதற்கப்பால்‌ பெறும்‌ அதுபவத்தை மாணிக்கவாசக 
சவரமிகள்‌, 
காட்டாதன வெல்லாம்‌ காட்டிச்‌ சிலங்காட்டி க்‌ 
சாட்டாமரை காட்டிக்‌ சன்கருணை க்‌ தென்காட்டி 
* ப * * 
ஆட்டான்‌ கொண்டாண்டவா பாடும்‌ காணம்மானாய்‌ 
என்னு அருளிச்‌ செய்துள்ளார்கள்‌. சற்குரு உணர்த்த 
அன்மா பெறும்‌ உபகாரத்தைச்‌ சிவஞானபோதம்‌, ' 


ஐம்புல வேடரின்‌ அயர்ர்‌ தனை வளர்க்ரென த்‌ 

தம்முதல்‌ குருவுமாய்க்‌ சவக்தினில்‌ உணர்த்தவிட்டு 

அச்கிய மின்மையின்‌ அரன்கழல்‌ செலுமே 
என்று கூறியஅ. பஞ்சே்‌ திரிய வாழ்க்கையில்‌ மயங்காது 
ஆன்மா சிவத்தோடு அத்வைகமு ற்‌அச்‌ சிவபோகம்‌ அய்க்கும்‌ 
என்பது! சைவ 'இத்தாந்த முடிபாஞும்‌. 


ஆன்மாக்களின்‌ பொருட்டுச்‌ சிருட்டி, இதி, சங்காரம்‌, ்‌ 
திரோபவம்‌, அ.றக்கிரகம்‌ என்ற பஞ்ச கிருத்தியங்களை இறை 


பொன்விழாத்‌ தலைமைப்‌ பேருரை ப்ரி 


வன்‌ என்றும்‌ ஈடதகீதுகின்றான்‌ என்பன சைவ சித்தாந்தக்‌. 
கொள்கை. இதைச்‌ சைவ சித்தாந்தம்‌ இறைவன நடன 
இபக்கமாகக்‌ காட்டுகின்ற.௮. சைவ தரிசனம்‌ அண்ட பெண்‌ 


டங்களே எல்லாம்‌ அளாவி அணுத்தோறும்‌ நடக்கும்‌ இறை: 


வன இயக்கத்தைக்‌ காண்கின்ற, த. சவக்தோடு பிரியாத 
ஆன்மாக்களையும்‌ உலகத்தையும்‌ இயக்கும்‌ சக்தி சிற்சக்தி' 
யாகிய திருவருட்‌ சக்தி என்றும்‌, உலகம்‌ கோன்றும்‌ மாயா 


ஏக்இி இதனின்‌றும்‌ வேராக இறைவன அ பரிக்ரக ௪த்தியாயுள்‌ 
ளாது என்னும்‌ சைவ சித்தாந்தம்‌ கொள்கிறது. மாயை சுத்த 
மாயை, அசுத்த மாயை, பிரகிருதிமாயை என்று மூவகைப்‌. 
படும்‌. ஆன்ம ததச்அவமாகிய பிரகிருதி மாயையைப்பற்‌ ற்றி சாஸ்‌: 
சியம்‌ முதலான ஏனைய தரிசனங்களும்‌ கூனும்‌. ஆனால்‌ இதற்கு, 
அப்பாலுள்ள சிவ தத்துவமாகிய சுத்த மாயையைப்‌ பற்‌, 
யும்‌, வித்தியா தத்‌ அவபர அசுத்த மாயையைப்‌ பற்றியும்‌. 
சைவ இத்தாந்கம்‌ அராய்கி ன்றது, சப்தப்‌ பிரபஞ்சம்‌ ச௬த்க 
மாயையினின்‌. அம்‌, அர்த்தப்‌ பிரபஞ்சம்‌ அசுத்த மாயையினின்‌ 
ஹூம்‌ உண்டாவதைச்‌ சைவ சித்தாந்தம்‌ விளக்குகின்ற... 
சாதம்‌, விந்து, சாதாக்கியம்‌, ஈசுவமம்‌, சுத்தவிக்தை என்ற: 
சூத்த மாயா தத்துவங்களையும்‌, கலை, நியதி, காலம்‌, வித்தை, 
அராகம்‌ என்ற அசுத்த மாயா தத்துவங்களையும்‌ அணுகி. 
ஆராயும்‌ சிறப்பு சைவ சத்தாந்தத்துக்கு உரியது. 


சைவ சித்தாந்தத்தைத்‌ தமிழில்‌ விளக்கும்‌ நால்களுள்‌' 
முக்கியமானவை இருகூலர்‌ அருளிய திருமந்திரமும்‌, வாசே 
முனிவர்‌ இயற்றிய ஞானாமிர்‌ தமும்‌, மெய்கண்ட தேவர்‌ முத: 
லிய சந்தானாசாரியர்கள்‌ அருளிய மெய்கண்ட சாத்திரங்களு. 
மாம்‌. சிவஞானபோதம்‌, சிவஞான அத்தியார்‌, சிவப்பி 
காசம்‌ என்ற மெய்கண்ட சாத்திரங்கள்‌ பிரதானமானவை... 
பண்டைக்‌ காலத்தினின்‌அ தமிழகத்தில்‌ சைவசித்தாந்தக்‌: 
கொள்கைகள்‌ நிலவி வந்தன என்ற கருஅவதற்ரு அதா 
முண்டு. திருவள்ளூவர்‌ அருளிய குறளில்‌ மெய்யுணர்தல்‌. 
என்ற அதிகாரத்தில்‌ சைவசித்தாந்தக்‌ கருத்‌.தூக்கள்‌ காணப்‌- 
படுகின்றன. இக்காலத்திலும்‌ சைவ இத்தாந்தத்துக்கு உறை: 
விடமாக இருப்ப அ தமிழகமே. காஷ்மீர சைவமும்‌ வங்க 


12 ; சித்தாந்தம்‌ . 
காட்டுச்‌ சாக்தமும்‌ சைவ சிக்கார்கம்‌ கூறும்‌ காதம்‌, விந்து 
முதலிய சூக்ஷம குத்துவங்களை ஓப்புக்கொள்ளினும்‌, இல 
முக்கிய கொள்கைகளில்‌ சைவ சித்தாந்குத்தினின்ற வேறுபடு 
இன்றன. சத்த சைவ இத்தார்கக்‌ கொள்கைகள்‌ தமிழகத்‌ 
இல்கான்‌ நிலைபெற்றுள்ளன. 


சைவ சித்தாந்க ஆராய்ச்சிக்குச்‌ சிறப்பாக உரிய இடம்‌ 
சிதம்பசமாமும்‌. இங்குள்ள அண்ணாமலைப்‌ பல்கலைக்‌ கழகத்‌ 
தில்‌ சைவ சித்தாந்தத்தின்‌ சுபக்க பரபக்க ஆராய்ச்சிக்கு ஒரு 
விக்தியாடம்‌ இருத்தல்‌ வேண்டும்‌. இலங்கைப்‌ பல்கலைக்‌ 
கமுகத்தில்‌ பெளத்க சமய அராய்ச்சிக்கு ஒரு வித்தியாபிடம்‌ 
நியமிக்கப்பட இருப்பதை இங்குக்‌ து; பிப்பிட விரும்புகி ன்‌ 
றேன்‌. சைவ சித்தாந்த சாத்திர ங்களை இரண்டு அண்ணா 
மலைப்‌ பல்கலைக்‌ கழகத்தினின்று நல்ல முறையில்‌ வெளியிடப்‌ 
பட்டிருப்பது போல, வேறு சித்தாந்த சாத்திரங்களும்‌, இ௮அ 
கானும்‌ அச்சிடப்படாக வட மொழிச்‌ சைவாகமங்களும்‌ 
அண்ணுமைலைப்‌ பல்கலைக்‌ கழகத்தினின்்‌அ சைவ இக்தாந்த விக்‌ 
.இயா பீடம்‌ மூலம்‌ வெளிவர வேண்டும்‌. சைவ இத்தாக்தக்‌ கல்‌ 
விக்குரிய பட்டங்கள்‌ திட்டமிடப்படவேண்டும்‌. இப்பட்டங்‌ 
கமாப்‌ பெற்றவர்களே சென்னை அரசாங்கத்தின்‌ பரி 
பாலனக்கிலுள்ள. சைவாலயகங்களை க்கு நிர்வாக அதிகாரி 
களாக நியமிக்கப்படவேண்டும்‌. சைவ சித்தாந்த வித்தியா 
பிடத்தை ஏற்படுக்கமான அண்ணாமலைப்‌ பல்கலைக்‌ கழகத்‌ 
_இன்சை வேண்டிக்கொள்கிறேன்‌. சைவ சிச்தாந்த சமாஜம்‌ 
இதில்‌ கண்ணும்‌ கருக்கமாக இருக்குமென்று எதிர்பார்க்‌ 
கின்றேன்‌. இதற்குக்‌ தமிழகத்திலுள்ள சைவாதினங்கள்‌ 
பொருளுதவி செய்ய வெண்டுமென்றும்‌ கேட்டுக்கொள்‌ 
இன்றேன்‌. 


இக்காலத்தில்‌ சைவாதினங்கள்‌ சைவப்‌ பிரசாரத்தில்‌ 
திவிசமாக ஈடுபட்டிருப்பது போற்றத்‌ தக்கதாகும்‌. அவர்‌ 
ளது முயற்சி மேலும்‌ மேலும்‌ வளரவேண்டும்‌. சைவத்‌ 
கொண்டை முற்காலத்தில்‌ சைவாதினங்களே முன்னின்று 
செய்தன. உடலுக்கு அன்னமும்‌, பிணிக்கு மருந்தும்‌, ஆன்‌ 


பொன்விழாத்‌ தலைமைப்‌ பேருரை ரசு 


மாவுக்குக்‌ கல்வியும்‌, பிறவிப்‌ பிணிக்கு ஞானமும்‌ அளித்து 

அவை சொண்டாற்றி வக்கன.  இக்காலக்‌துக்கே ற்ற. முறை: 
யில்‌ இறந்த வணிகன்‌ சைவக்‌ கொண்டு ஆற்‌ அகுற்குக்‌ தக்க 
சல்விமான்கள்‌ வேண்டும்‌. இசாமகிருஷ்ண மடத்தைச்‌ 

சேர்ந்து சந்நியாசிகள்‌ கல்விமான்களாகவும்‌ சேவை முறை: 
களில்‌ பயிற்றப்பட்டவர்களாகவும்‌ இருப்பத! குறிப்பிடத்‌ 

சக்க. இத்தகைய சைவத்‌ தொண்டர்களைப்‌ பயிற்றுளிக்கச்‌' 
சைவாதினங்கள்‌ வசதிகள்‌ ஏற்படுத்‌ துவார்களென்‌அ தம்பு 

கின்றோம்‌. 

சைவப்‌ பிரசாசத்னுக்கு முக்கிய துனோ ஜெவாரப்‌ பண்‌: 

இ சையாகும்‌. சைவ லன்‌ ஈரியர்களூடைய சைவ இயக்‌ 

கத்தைத்‌ தமிழ்‌ காடெங்கும்‌ பரப்பியது தமிழிசை என்பது: 
சரித்திரப்‌ பிரசித்தம்‌. இக்காலத்தில்‌ தேவாரப்‌ பாடசாலைகள்‌ 

சைவாலயங்களில்‌ இருப்பதற்கு வேண்டிய உதவியை இல்‌: 
வாலயங்களின்‌ பரிபாகைரான அமைச்சர்‌ செய்ய வேண்டு” 
மென்று கேட்டுக்கொள்கிறேன்‌. சைவசித்தார்த சமாஜம்‌ 

கூட்டுப்‌ பிரார்த்தனைகளை நடத்துவதில்‌ எடுத்துக்கொண்ட 

முயற்‌ பாராட்டத்தக்கது. இக்கூட்டுப்‌ பிரார்த்தனைகளும்‌ 

சைவப்‌ பிரசாரங்களு நம்‌ குமிழ்‌ நாடெங்கும்‌ நிகழ்வதற்கு. 
சமாஐமும்‌ ஆங்கா। ரங்குள்ள சைவன்‌ தொண்டர்களும்‌ ஏற்பாடு: 
செய்வத திறந்த ச சிவ புண்ணியமாகும்‌. i 


தமிழகச்தி லுள்ள இருக்கோயில்கள்‌. கலைக்கோயில்‌ 
களாக எழுந்தன. சிற்ப அழகுள்ள இக்கோயில்களும்‌, 
அவற்றின்‌ கலைக்‌ கருஷலங்களாகிய விக்கிரகங்களும்‌, ஈம்‌ 
முடைய கண்களையும்‌ உள்ளத்தையும்‌ சுவரும்‌ எழினுடையன. 
வெளிநாட்டுக்‌ “கலை விற்பன்னர்களும்‌ இவற்றைச்‌ கண்டு 
அதிசயிக்கின்றார்கள்‌. -இக்தகைய சிற்பக்கலை தமிழகத்தி 
ணின்று மறைந்து போகாமல்‌ பாதுகாக்கப்பட வேண்டும்‌. 
கோயில்‌ திருப்பணிகளில்‌ ஈடுபட்ட நகரத்தார்கள்‌ சற்பாசாரி' 
்‌ களுக்கு ஆதரவளில்‌, ரூ இச்சுலைக்கு 'உயிர்கொடுத்துள்ளார்கள்‌. 
அவர்களுடைய சைவத்‌ தொண்டு வளரவேண்டும்‌. இச்துறை 
யில்‌, அரசாங்கத்தின்‌ ஆதரவும்‌ அவசியம்‌. அண்ணாமலைப்‌: 
பல்கலைக்‌ கழகத்தின்‌ கட்டிடக்‌ கலைப்பகுதியினர்‌ அலயச்‌ 


14 - சித்தாந்தம்‌ 


சிற்பக்‌ கலையைக்‌ கற்பிப்பசுற்கு ஏற்பாடு செய்யின்‌ அ. தமி 
முகத்தின்‌ கலை வளர்ச்சிக்கான பெரும்‌ சேவையாக இரு ருக்கும்‌. 
குமிழ்‌ மன்னர்கள்‌ காலத்தில்‌ கோயில்களில்‌ எல்லா எழிற்‌ 
கலைகளும்‌ சிறந்கோங்கின. தமிழகத்தில்‌ சமய வழிபாடு ஒரு 
கலையாகவே வளர்ந்துள்ளன. சமய தத்தூவங்களா அறியாத 
ய களும்‌ கலையில்‌ ஈடுபடுவ.ஆ 5 இயற்கை. இக்கா £லத்தில்‌ தமிழ்‌ 
லர்‌ சமபல்தை இக மும்‌ ம்‌ கோக்கக் துடன்‌ செய்யும்‌ 


1D க்க ஹேட்‌ றி 
செ யல்க எினால்‌ கலையுளார்‌ J சியையும்‌ இழப்ப அ 1 ரிசபிக்கக்‌ 


துக்கதாகும்‌. பொன்னும்‌ மணியும்‌ கலந்த ஒரு குவியலை 
ஒருவன்‌ செல்லும்‌ பாதையில்‌ வைத்திருக்க, அவன்‌ இடை 
வழியில்‌ குருடர்கள்‌ எப்படி. ஈடக்கிறுர்கள்‌ என்பதைப்‌ 
பரிமை பார்க்க வேண்டுமென்று கண்ணை மூடி. க்கொண்டு 
சென்று, அவ்வரும்‌ தனத்கை , இழக்க பேதமை போல, 
சுமிழ்க்குலத்திற்‌ பிறந்த நமக்குக்‌ கிடைத்த தெய்விக நிதியை 
நாமாகவே கள்ள நினைத்தால்‌ அதைவிடப்‌ பெரிய அர்ப்‌ 
பாக்கிய முண்டோ ! தமிழகத்தில்‌ வளர்ந்த சைவம்‌ அன்பு 
நெறியாகும்‌. அன சாதி சமயத்தைக்‌ கடந்த நெறி என்ப 
அதைப்‌ பெரியபுராணம்‌ காட்டும்‌. 


“்‌ மேன்மைகொள்‌ சைவ$தி விளங்குக உலகமெல்லாம்‌ ?? 


னன்பன அன்றோரின்‌ பிரார்த்தனை. சைவ சித்தாந்த உண்மை: 
கள்‌ தமிழ்‌ சாட்டுக்கு. அப்பாலுள்ளவர்களுக்கும்‌ பயன்படச்‌ 
தக்கன. அவர்க ளுக்கு உபயோகமாகச்‌ சிறந்த சைவ நூல்‌ 
“களை ஆங்கிலத்தில்‌ மொழிபெயர்த்து வெளியிடுதல்‌ பேருப 
காரமாகும்‌. போப்‌ முதலிய ஆங்கில அறிஞர்‌ சிலர்‌ இக்‌ 
கொண்டைச்‌ செய்தார்கள்‌. சித்தாந்த தீபிகை என்ற 
ஆங்கிலப்‌ பத்திரிகை மூலமாகச்‌ காலஞ்சென்ற சைவ 
அறிஞர்‌ * நல்லசாமிப்‌ பிள்ள! சைவ உண்மைகளைச்‌ 
இறந்த முறையில்‌ வெளியிட்டு வந்தனர்‌. இத்தகைய 
பத்திரிகை இக்காலத்தில்‌ அவசியம்‌. சைவசித்தாந்த சமாஜம்‌ 1 
இத்துறையில்‌ முயற்சி செய்வது பொருத்தமாகும்‌. ஆங்கி 
லத்தில்‌ சைவ சித்தாந்தத்தைப்‌ பற்றி விளக்கிக்‌ கூறும்‌ நால்‌ 
கள்‌ மிகச்‌ சிலவே. சைவ சித்தாந்தத்தின்‌ தத்துவ உண்மை 


பொன்விழாத்‌ தலைமைப்‌ பேருரை 15 


களே. அறிந்கதகொள்வதற்கு வலுள்ள அறிஞர்‌ பலர்‌ 
மேற்றிசை மாடுகளில்‌ இருக்‌ த்‌. சர்‌. பொன்னியல்‌ 
இராமஈாதன்‌ ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்‌ அமெரிக்கா 
விலுள்ள பல சர்வகலாசாலைகளிலும்‌, தத்த துவ ஆசாய்ச்சிச்‌ 
சங்கங்களிலும்‌ சைவ இக்கார்த உண்மைகளை விளக்கி 
உபந்நியாசங்கள்‌ செய்து அங்குள்ள முக்கள்‌ அவற்றில்‌ ஆர்‌ 
வம்‌ கொள்ளச்‌ செய்தனர்‌. மேற்றிசை நாடுகளில்‌ விஞ்ஞா 
னம்‌ வளர்ந்து உலக சமாதானத்அக்கும்‌ மனித குலத்துக்கும்‌ 
அபாயம்‌ செய்யக்‌ கூடிய நிலைமைக்கு வக்அவிட்டதஅ. ஆன்ம 
வித்தை இல்லாமல்‌ விஞ்ஞான வளர்ச்சி பெருங்கேட்டை 
உண்டாக்கும்‌. இக்காலத்தில்‌ உலகத்னுக்கு அன்ம வித்தை 
இன்‌, றிய்மையாததாகும்‌. அணுக்குண்டுகளைச்‌ செய்யலாம்‌. 
அனால்‌ சிர்தையை அடக்கும்‌ வித்தை மிக மிக அரிது. சுதந்‌ 
தாம்‌ பெற்ற பாரத நாடு உலகத்துக்கு அளிக்கக்கூடிய த 
ஆன்ம வித்தையே அஞும்‌. உலகத்தையே வைத்து இக்‌ 
காலத்தில்‌ பரவி வரும்‌ பொய்‌ மதம்‌ உலோகாயதம்‌. தெய்வம்‌ 
என்பதோர்‌ சத்தமுண்டாயெ சமயங்களெல்லாம்‌ சைவக்‌ 
அக்கு உடன்பாடு. அவற்றிற்கெல்லாம்‌ அது வழி 
காட்டியா யிருக்கிறது. சைவ சித்தாந்தம்‌ வெறும்‌ 
கர்க்கமன்னு ; அறுபவ ஞானமாகும்‌. அதன்‌ உண்மையை 
எல்லாம்‌ ஒருங்கே உணர்த்துவது இத்தல க்திலுள்ள அற்புத 
நடராஜத்‌ திருக்கோலம்‌. சிவாறபூதி பெற்ற தாயுமானவர்‌ 
உலகத்தி அள்ள பக்குவர்களை எல்லாம்‌ கூவி அழைத்தது 
போல்‌, சைவசித்தாந்த சமாஜத்தின்‌ பொன்‌ விழா கொண்‌ 
டாடுதற்கு அனந்த சிதம்பரத்தில்‌ இன்று சிவஞானப்‌ பந்‌ 
ஆரின்‌ கீழ்க்‌ கூடியிருக்கும்‌ யாமும்‌ கூவி அழைக்கின்மோம்‌. . 
சைவ சமயமே சமயம்‌ சமயாதீதப்‌ பழம்பொருளைக்‌ 
கைவர்‌திடவே மன்றுள்‌ வெளிகாட்டு மிச்‌,சக்‌ கருத்தைவிட்டுப்‌ 
. பொய்வர்‌ அழலும்‌ சமயநெறி புகுதவேண்டா முத்திதரும்‌ 
தெய்வ சபையைச்‌ காண்பதற்குச்‌ சேரவாரும்‌ செகத்தீரே. 


UE 


‘ 


சமாஜப்‌ பொன்விழா : 
10. யிட, 


நமது சமாறப்‌ பொன்விழா மிக மிகச்‌ சிறப்பாகச்‌ 
ரிகம்பசத்தில்‌ இளமையாக்கினார்‌ திருக்கோயிலில்‌ அமைக்கப்‌ 
பெற்ற சிவஞானம்‌ பர்கரில்‌ மன்மத மார்கழி ௧௫-உ௨ 
(80.1 9195! 5) முதல்‌ மூன்‌. று நாட்கள்‌ நடைடெ ற்ற. 
இலக நகை அடைய ச்சர்‌ கனம்‌. ௬. நடேச பிள்ளையவர்கள்‌ 
பெ ான்விழ விற்கும்‌, இரு. ௮. கு. காமாகூதியம்மையார்‌ 
மங்கையர்‌ மா! ராட்டி. ற்கும்‌, இரு, ௪... வெள்ளேவாரணனார்‌ 
இளைஞர்‌ மா காட்டிச்‌ ற்கும்‌ தலைமை வகித்தார்கள்‌. நிகழ்ச்சி 
முறையிற்‌ குறித்துள்ள அன்பர்களுள்‌ யோக சுத்தாநந்த 
பாச தியாரும்‌, விக்வான்‌ தண்டபாணி தேசிகரும்‌ தவிர ஏனை 
யொர்‌ தத்தமது சொற்ெ பாழிவுகளை ந கிஸ்‌ ன்‌ குன்றக்குடி 
அடிகளார்‌ விஜயம்செய்ன ஓரு சொற்பொழிவும்‌ கா்‌ 
வரவேற்புக்‌ கழகத்‌ தலைவர்‌ இரு. அடர்‌ இரக்இன 
சபாபதிப்‌ பி ள்ள யவர்கள்‌. ஐந்‌ நூ அ ரபா ஈன்கொடை யளித்‌ 
துச்‌ சமாஜ போஷக உறுப்பிஃ னசசானார்கள்‌. பொன்‌ 
விழாவின்‌ ற்‌ இரு. ஓமந்தூர்‌ இராமசாமி செட்டி.யா 
வர்கள்‌ நாறு ரூபா பதா வாக்களித்தார்கள்‌. 
நமது சமாஜக்‌ களைகள்‌ ஒவ்வொரு சொமக்திலும்‌,. 
சிற்றாரிலும்‌, ஈகரத்திலும்‌ இருத்தல்‌ வேண்டுமென்றும்‌, 
மாவட்டங்களில்‌ இவற்றை இணைக்கும்‌ காபனங்கள்‌ நிறுவி, 
சமயப்‌ பிரசாரம்‌ விரிவான முறையில்‌ ஈடைபெறவேண்டு' 
மென்றும்‌, சமாஜ உறுப்பினர்‌ பல்லாயிரக்கணக்கில்‌ பெருக 
வேண்டுமென்றும்‌, சித்தாக்கம்‌ பத்திரிகை பெரிய அளவில்‌ 
100 அல்லத 200 பக்கங்கள்‌ கொண்டதாக வெளிவாவேண்டு- 
மென்றும்‌ பல அன்பர்கள்‌ ஊக்கக்துடன்‌ தெரிவித்தனர்‌... 
எல்லாம்வல்ல இறைவன்‌ இத்தகைய முயற்சகட்குத்‌ 
அணைசெய்.அ _வெற்றிகாண்பதத்கு இன்னருள்‌ புரிவானாசு. 
பொன்விழா நிகழ்ச்சி விவரமும்‌, தீர்மானங்களின்‌ விவாமும்‌ 
அடுக்க இதில்‌ விரிவாக வெளிவரும்‌. ம்‌ 


௨ 
சிவமயம்‌ 


இருச்சிற்றம்பலம்‌ 
சைவ சித்தாந்த மகா சமாஷத்தூப்‌ பொன்‌ விழாவின்‌ 
சைவ மங்கையர்‌ மாநாட்டுத்‌ தலைமையுரை 
சிதம்பரம்‌ ட்‌ 
உயர்திரு. ௮. கூ. காமாகதியம்மையார்‌ அவர்கள்‌, எம்‌. ஏ. 


[80-12-1955] 


வணங்கத்‌ தலைவைத்து வார்கழல்வாய்‌ வாழ்த்தவைத்து 

இணங்கத்தன்‌ சரடியார்‌ கூட்டமும்வைத்‌ தெம்பெருமான்‌ 

அணங்கெொ டணிதில்லை யம்பல சீதே யாடுகன்ற 

குணங்கூரப்‌ பாடிகாம்‌ பூவல்லி கொய்யாமோ 
சைவப்‌ பெருமக்களே ! அருமைத்‌ தாய்மார்களே ! 

நமது சைவ சித்தாந்த சமாஜத்துப்‌ பொன்‌ விழாவின்‌ 
இன்னமுதம்‌ பருக இங்குக்‌ கூடியுள்ளோம்‌. இவ்வரும்‌ 
பெரும்‌ சமாஜம்‌, இதே தில்லையில்‌ மஹைமலையடி.களால்‌ 
தொடங்கி வைக்கப்பெற்று, தமிழ்நாடு செய்தவத்தாற்‌ 
பிறந்த, சைவப்பயிர்‌ தழைக்கச்‌ செய்த எந்தம்‌ குருராத 
ராகிய ஞானியாரடிகளது தண்ணளியாம்‌ ஞானப்பா 
லுண்டு, எண்ணிறந்த சைவத்‌ தமிழறிஞர.து கண்ணோட்டத்‌ 
தாற்‌ காக்கப்பெற்று, அருளன்னையார்‌ பலரது அ௮ன்பனைப்‌ 
பிலே வளர்ந்து இளைஞர்தம்‌ இணையிலா நட்பிலே தவழ்ந்து 
இன்று ஐம்பதாண்டுப்‌ பருவம்‌ அடைந்தது கண்டு அனை 
வரும்‌ மகிழ்கின்றோம்‌. இப்‌ பொன்‌ விழாவும்‌ பொன்னம்‌ 
பலத்திலே கொண்டாடப்‌ பெறுவ மிகமிகப்‌ பொருத்தமே. 

தில்லையின்‌ பெருமை :--எல்லையிலாப்‌ புகழ்பெற்ற 
தில்லையம்பதியோ பல்வகைச்‌ சிறப்புடையது. பிற்காலத்‌ 

ஓ ச 


18 சித்தாந்தம்‌ 


தமிழ்‌ மன்னர்‌ பலர்‌ தம்‌ வீரத்தாற்பெற்ற பொருளைப்‌ பொன்‌ 
னாக்கிப்‌, பொன்னாடை போர்த்திப்‌ போற்றிய பொன்னம்‌ 
பலம்‌! பாவையார்‌ பற்றுமிகும்‌ கோவையார்‌ பாடப்பெற்ற 
பெருநகரம்‌ ! அந்நூலை இறைவனே விரும்பிக்‌ கேட்டுக்‌ 
கைச்சாத்திட்டு, சிற்றின்பமென மற்றையோர்‌ இகழும்‌ 
இல்லறத்தின்‌ பெருமையை இயம்பிட்ட இனிய நகர்‌! 
தேவார மூவரும்‌ திருவாசகப்‌ பெருந்தகையும்‌ பாமாலை 
சூட்டிய பெருநகர்‌. எண்ணிறந்த இப்பாக்களாம்‌ இயற்‌ 
றமிழோடு, அடிமுதலாம்‌ இசை முழக்குடன்‌ நாட்டியக்‌ 
கலையும்‌ நிரம்பி நிற்கும்‌ ஈன்னகரம்‌ (இன்றும்‌ ஓர்‌ அரும்‌ 
பெருக்‌ தமிழ்ப்‌ பல்கலைக்கழகம்‌ அரும்பி நிற்கும்‌ அரு 
நகரம்‌ !) எனவே RIA ஒரு தனி ஈகராய்‌, தமிழர்‌ 
தம்‌ வீரம்‌ காதல்‌ எனும்‌ இரண்டும்‌ விளங்கி, முத்தமிழ்‌ மூன்‌ 
i றும்‌ முழக்கி நால்வரும்‌ பாடிய நலம்‌ வாய்ர்அ, ஜம்‌ பெரும்‌ 
பூதங்களுள்‌ ஆகாய நிலையாய்‌, அழிவறும்‌ பெருமைகள்‌ 
எழிலுற வாய்ந்த, இல்லையம்பதியிலே சமாஜத்தின்‌ ஐம்பதாம்‌ 
ஆண்டு விழா எண்ணுதற்கரிய ஈன்னல முறையில்‌ ஈடப்ப.து 
மிக மிகப்‌ பொருத்தமே. 


சமய வாழ்வில்‌ அமைதி அன்பர்களே / இன்று 
இவ்வுலகில்‌ அரை கொடியில்‌ ஆயிரக்கணக்கான மக்களைக்‌ 
கொன்று குவிக்கும்‌ அழிப்புக்‌ கருவிகள்‌ அதிகரிக்க அதி 
கரிக்க அமைதி] அமைதி//*" எனும்‌ அருங்குரலும்‌ 
உலகினை அமைஇபால்‌ அறைகூவுகன்றது. ஆடி அலுத்த 
உடலுக்கு எங்கனம்‌ அமைதி தேவையோ அதேபோல்‌ 
ஓடித்திரியும்‌ உள்ளத்திற்கும்‌, அலைந்து திரியும்‌ ஜஐம்புலனுக்‌ 
கும அடக்கம்‌ தேவை, அமைதி தேவை. இவ்வமைதியை 
அடையும்‌ வஜிகளூள்‌ சிறந்தது ஐம்புல அடக்கமே, கட்புல 
னிழக்க ஒருவனுக்கு செவிப்புலனும்‌ ஏனைய அறிவும்‌ நம்மை 
விடக்‌ கூர்மையாயிருப்பதை அறிவோம்‌. இதேபோல்‌ ஒவ்‌ 
வொரு புலனும்‌ ஓடுங்க ஓடுங்க ஏனைய உட்புலன்கள்‌ அள 
விலா ஆற்றல்‌. பெறுகின்றன. இவ்வடக்கத்தால்‌ பெல்‌ 
உள்ளா ற்றலையே “்‌ உள்ளொளி '' என்றும்‌ “: ஆன்ம 


ஆற்றல்‌ ' என்றும்‌ அவக குறிப்பர்‌. இத்தகைய 


சைவ மங்கையர்‌ மாகாட்டுத்‌ தலைமையுரை 19 


புலனடக்கத்‌இற்கும்‌ இன்‌,தணையாவது இறை வழிபாடே 
யாகும்‌ எனும்‌ கருத்தை, 

தானே புலனைம்தும்‌ தன்வச மாயிடும்‌' 

கானே புலனைந்தும்‌ தன்வசம்‌ போயிடும்‌ 

தானே புனைரந்தும்‌ தன்னில்‌ மடைமாறும்‌ 

தானே கனித்தெம்‌ பிரானைச்‌ சந்தித்தே 


ஏனும்‌ திருமந்திரம்‌ தெளிவுபடுத்தும்‌. அப்பர்‌ பெருமானது 
அங்கமாலைக்கேற்ப ஐம்புலன்களையும்‌ அவன்பாற்‌ செலுத்தி 
விட்டால்‌ அவை தூய்மை பெறுகின்றன - தவ.றுவதற்கும்‌ 
வழியில்லை. பெரியதொரு வெள்ளத்தை முற்றிலும்‌ தடுப்‌ 
பதைப்‌ பார்க்கிலும்‌ மடைமாற்றிவிடுவதே எளிது என்பதை 
எல்லோரும்‌ அறிவர்‌, இம்‌ மடைமாற்றத்தைத்தான்‌ ஆங்கி 
லத்திலும்‌ ublimation Of senses என்று கூறுவர்‌. புல 
னைந்‌ அம்‌ இறைவழிபாடாம்‌ தம்வ௪ச மொழிந்து நம்‌ வசமா 
கவே உட்போரும்‌ பூசலும்‌ ஒழிற்து அமைதி எற்படுகின்‌ 
மத. இத்தகைய அமைதியைத்‌ தருவது சமய வாழ்வே 
(Spiritual Life) என்று உலகச்‌ சமயங்களனைத்தும்‌ ஒரு 
முகமாய்க்‌ கூறுகின்‌ றன, இவ்வோட்டத்தை நிறுத்தி ஓய்‌ 
அளிக்கும்‌ ஆன்ம அமைதியைத்‌ தருபவன்‌ அவ்விறைவனே 
என்ற கருத்தை அப்பர்‌ பெருமான்‌ அழகாய்க்‌ கூறுவாரா! 


₹* ஆட்டுவித்தால்‌ ஆரொருவர்‌ ஆடாதாரே 

அடக்குவித்தால்‌ ஆரொருவர்‌ அடங்கா தாரே 

ஓட்வித்தால்‌ ஆரொருவர்‌ ஓடாதரரே 
உருகுவித்தால்‌ ஆரொருவர்‌ உருகாதாரே 

பாட்டுவித்தால்‌ ஆரொருவர்‌ பாடா தாரே 
பணிவித்தால்‌ ஆரொருவர்‌ பணியா தாரே 

காட்டுவித்தால்‌ ஆரொருவர்‌ காணாகாரே 
காண்பாசார்‌ கண்ணுதலாய்‌ காட்டாக்‌ காலே, 


அணுவையும்‌ படைத்‌, அதில்‌ அரிய ஆற்றலையும்‌ 
அடைத்து வைத்த ஆண்டவன்‌ சூத்திரப்‌ பாவைபோன்ற 
அனைவரையுமே ஆட்டுவிக்கின்றான்‌. இளமையிலும்‌, செல்வத்‌ 
இலும்‌, செல்வாக்கிலும்‌ யாவரும்‌ ஆடுகின்றோம்‌. அத ஒரு 


20 சித்தாந்தம்‌ 


காலம்‌ / அந்த ஆட்டத்தை அளிப்போனும்‌ அவனே. ஆயி! 
னும்‌ அவர்களும்‌ அடங்க ஒடுங்கிவிடுமான அடக்குபவனும்‌ 
அவனேதான்‌. 


6 வேகம்‌ கெடுத்தாண்ட வேர்தனடி வெல்க ! ?' 


என்ற அடியால்‌ இதனையே மணிவாசகரும்‌ குறிப்பா 
ராயினர்‌. பல வாண்டுகள்‌ பரசமயத்திற்‌ கடந்து மீண்டும்‌ 
சைவத்திற்‌ சேர்ந்த அப்பர்‌ பெருமான்‌ சனது அனுபவத்த 
னின்றும்‌ பாடுகின்றார்‌. ஆதலால்‌ 4: ஒட்டுவித்தால்‌ யாரொரு 
வா்‌ ஓடாதாரே'! என்று கேட்கும்போது ஈம்முன்ளத்தில்‌ பல 
ஜயங்கள்‌ எழுகின்றன | தம்‌ சமயத்தினின்‌ று ஓடுவதும்‌ - 
அதனை இழித்துப்‌ பேசுவதும்கூட அவ்ளிறைவனின்‌ இருவுள்‌ 
ளத்தால்தான்‌ ! ஓடியவர்களை மீண்டும தந்நிலை மாறி உருகச்‌ 
செய்பவனும்‌ அவனேதான்‌. பரவசமாய்ப்‌ பாடச்‌ செய்‌ 
வோனும்‌, பணிவிப்பவனும்‌ அவனே, தன்னையே தமருக்குக்‌ 
காட்டுவிப்போனும்‌ அவனே.  அவனருளே கண்ணாகக்‌ 
காணின்‌ அல்லால்‌, இப்படியன்‌, இந்பிறத்தன்‌ இவ்‌: 
வண்ணத்தன்‌, இவனிறைவன்‌ என்ழெழுதிக்‌ காட்டொ 
ணாதே 22 என்று வேறோரிடத்திலும்‌ அறிவிப்பர்‌. இக்கா 
ணொணுக்‌ காட்சியைக்‌ காண்பதும்‌, ஊனக்‌ கண்களா 
லன்று, நடுவணிருக்கும்‌ ஞானக்கண்ணால்தான்‌. எனவே 
அந்த ஞானக்கண்ணாய நெற்றிக்‌ கண்ணினைப்‌ பகட்டாய்‌ 
உடைய கண்ணுதற்‌ பெருமானாய சிவபெருமான்தான்‌ 
காட்டமுடியும்‌ என்ற நயம்‌ தோன்ற :: கண்ணுதலாய்‌ ””' 
என்ற சொல்லையும்‌ பெய்து காட்டினார்‌. எனவே ஆடி 
அலைவோரையும்‌ அடங்கவைத்து, ஓடுவோரையும்‌ தம்பா 
லிமுத்து உருகவைத்‌அ, பாடுவோரையும்‌ பணியவைத்து, 
அற வாழ்விற்கும்‌ உரமளித்து, அருளைத்தருவது சமயவாழ்வே 
என்பதை அடியவரது அருள்‌ வரக்கனால்‌ அறிகின்றோம்‌. 
சைவத்தின்‌ பெருமை:--இத்தகைய அமைதியளிக்‌ 
கும்‌ அருள்‌ வாழ்விற்கு அழைத்துச்‌ செல்லும்‌ அருள்‌ நெறி 
களோ எண்ணிறந்தன. இவைகளுள்ளே பழம்‌ பெருங்‌: 
காலத்தரும்தே பண்படுத்தப்பெற்ற பெருஞ்சாலைபோல்‌ 


சைவ மங்கையர்‌ மாநாட்டுத்‌ தலைமையுரை 2l 


கிற்பது ஈமது சைவ கெதியாகும்‌. உலக வரலாற்றிற்கும்‌ 
முற்பட்டு நிற்பது ! ஆனால்‌ இன்றைய விஞ்ஞான த்திற்கும்‌ 
விளக்கக்‌ தந்து அதனுடன்‌ இன்றி நிற்பது, “ முன்னைப்பழம்‌ 
பொருட்கும்‌ முன்னைப்பழம்‌ பொருளே, பின்னைப்‌ புதுமைக்‌ 
கும்‌ போத்தும்‌ அப்பெற்றியனே '' என்ற மணிவாசகம்‌ 
இக்கருத்திற்கு ௮ணி -செய்யும்‌. ஆண்டவன்‌ , அடியவரைப்‌ 
படைத்தானா 2 அல்லத அடியவரால்‌ படைக்கப்‌ பெற்ற 
வனே ஆண்டவனா ? என்ற இன்றைய வினாக்களுக்கெல்‌ 
லாம்‌ அன்றே விடையளிப்பதுபோல்‌ நம்‌ பெரும்‌ சைவ 
சமயத்து அடிப்படைக்‌ கொள்கை - முப்பொருளுண்மை 
முன்னிற்கின்ற.து. 
** பதிபசு பாசம்‌ எனப்பகர்‌ மூன்றிற்‌ 
பதியினைப்‌ போற்‌ பசுபாசம்‌ அனாதி ” 

என்பது திருமூலர்‌ இருமந்திரம்‌. 1 என்று நீ! அன்று 
நான்‌ '' என்பர்‌ பிற்காலத்தே தோன்றிய தாயுமானாரும்‌. 
ஆனால்‌ 4: நீ.-நான்‌'' என்ற இருவருக்கு மிடையே உள்ள 


உறவு என்னெனில்‌ “நீ ஆண்டவன்‌-கான்‌ அடிமை ”' 
என்று அவ்வடி முடிஇன்றது. “என்று நீ அன்று நான்‌ 
உன்னடிமை யல்லவோ!'” என்பதே முழுத்தொடா? 


இன்னும்‌ சைவசித்தாந்தக்‌ கொள்கைகளுள்‌ ஒன்றான 4 சத 
காரிய வாதம்‌” உள்ளதே தொழிற்படுதற்‌ கொள்சை— 
இல்லாதது தோன்றாது என்பது, எப்பொருளும்‌ அழி 
வதில்லை (Indestructibility of matter) போன்ற 
தற்கால விஞ்ஞானக்‌ கருத்தொடும்‌ ஒன்றி நிற்பதாகும்‌. 
மேலும்‌ சிவஞான மாபாடியம்‌ போன்று ஈம்‌ சைவ சித்‌ 
தாந்தம்‌ விரித்து விரித்துப்‌ பேசவும்‌ பொருத்தமாய்‌ இடம்‌ 
தருவது. ஒன்றுமே பேசாது சின்‌ முத்திரையாம்‌ சின்னக்‌ 
திலேயே சுருக்கியமைததுவ்‌ கூறவலைது, இடமும்‌, 
பொருளும்‌, காலமும்‌, வேலையும்‌ மிகச்‌ சுருங்கி வரும்‌ இக்‌ 
காலத்திலேயே” இதைவிடச்‌ சுருக்கமாக வேறெந்த சமய 
மாவது தனது சமயக்‌ கருத்துக்களை அடக்கிக்‌ கூற 
முடியுமா 2 கல்லால மரத்தினின்றும்‌ தென்னாட்டிற்கே உரிய 
மிதன்முகக்‌ கடவுள்‌ இவ்வாறு சொல்லாமற்‌ சொன்னதை 


0222) சித்தாந்தம்‌ 
நினைக்கு நினைக்கு அடியவர்‌ பாடிய அரும்பாடல்கள்‌ 
அநேகம்‌! அவற்றுள்‌ ஒன்று, 


மும்மலம்‌ வேறுபட்‌ டொழிய மொய்த்‌ தயிர்‌ 
அம்மலர்த்‌ தாள்நிழல்‌ அடங்கும்‌ உண்மையைக்‌ 
கைம்மலர்க்‌ காட்சியிற்‌ க அவ நல்கிய 
செம்மலை யலதுளம்‌ சிந்தியா தசோ !” 


இவ்வாறு கல்லால்‌ மரத்தடியில்‌ இதைக்‌ கற்பித்தகாகக்‌ 
கூறுவர்‌, இக்கல்லால்‌-—கல்‌ 4 அல்‌ எனப்‌ பிரியுங்கால்‌ 
கற்பித்த-கற்பிக்கும்‌, ஆலமரம்‌ என்றும்‌ பொருள்படும்‌ 
கல்வி என்பதிலும்‌ * கல்‌' என்பதே பகுதியாதலால்‌, இத 
இடன்‌, புத்தர்‌ பெருமானுக்கு ஞானவிளக்கம்‌ தந்த மரம்‌ 
போதி மரமென்றே அழைக்கப்படுவது ஒப்பு நோக்கத்‌ 
தக்கது | இன்னும்‌ சமயத்‌ துறையில்‌ எந்நிலையிலுள்ளார்க்கும்‌ 
அவ்வ்‌ நிலைக்கேற்றவாறு சரியை, கிரியை, யோகம்‌, 
ஞானம்‌ எனப்‌ படிகள்‌ வகுக்கும்‌ பெருமையும்‌ வாய்ர்‌ 
தது நம்‌ சமயம்‌. 

££ விரும்பும்‌ சரியை முதல்‌ மெய்ஞ்ஞானம்‌ நான்கும்‌ 
அரும்புமலர்‌ காய்‌ கனிபோல்‌ அன்றோ பராபரமே ”' 


என்பர்‌ தாயுமானார்‌. 


சைவத்தில்‌ சமரசம்‌ :-—இத்தணைப்‌ பெருமை வாய்ந்த 
நம்‌ சைவ சமயத்தில்‌, பிற்காலத்திலும்‌, தற்காலத்திலும்‌. 
பெரிதும்‌ பேசப்படும்‌ சமரச கோக்கையும்‌ காணலாம்‌. 
தீண்டாமையை முதன்முதலில்‌ ஒழித்து, அவர்க்குக்‌ கோயில்‌ 
அழைவீனைத்‌ தந்தது நம்‌ சைவ சமயமென்றேே கூறலாம்‌. 
அச்சிறப்பும்‌ இச்சிதம்பரத்தையே சாரும்‌! இருகாளைப்‌ 
போவார்‌ எனும்‌ நந்தனார்க்கு, ஈல்வரவு கொடுத்ததல்லவா இப்‌: 
பொன்னம்பலம்‌! இனி, பெரிய புராணத்தைப்‌ புரட்டி 
னானும்‌, அந்தணசாகிய அப்பூதியடிகள்‌ அப்பரெனும்‌ 
வேளாளப்‌ பெருந்தகையைத்‌ தெய்வமாய்க்‌ கொண்டாடுவர்‌. 
அவ்வப்பரோ அந்தணக்‌ குழந்தையாய ஆளுடைய: 
பிள்ளையை வணங்குவர்‌. அத்திருஞான சமபந்தரோ- 


சைவ மங்கையர்‌ மாநாட்டுத்‌ தலைமையுரை 2 


திருநீலகண்ட யாழ்ப்பாண நாயனாருடன்‌ நெருங்கிய 
நட்புப்‌ பூண்டு இருவரும்‌ சேர்ந்தே சைவ சமயத்‌ தொண்‌ 
டாற்றினர்‌. எனவே ஆதியந்தமில்லா வட்டமாய்ச்‌ சுழன்‌ 
றத வருணரிலையும்‌-— சுந்தரர்‌. வாழ்விலே கலப்பு மணத்‌ 
தைக்‌ காணலாம்‌. சமரசத்தின்‌ சிகரமான சமூக சேவையும்‌ 
சைவத்தில்‌ இடம்‌ பெற்றது. அப்பரின்‌ உழவாரத்‌ இருத்‌ 
தொண்டினையும்‌, நாட்டிலே பஞ்சமுற்றபோது அப்பரும்‌ 
சம்பந்தரும்‌ இருவிழிமிழலையிலேயே பொற்காசு பெற்று 
உணவளித்த திருத்தொண்டினையும்‌ காண்போம்‌, . பெரிய 
புராணமே தொண்டர்தம்‌ தொண்டினைத்‌ தொகுத்துக்‌ 
கூறும்‌ தொண்டர்‌ புராணம்‌ தானே / மக்களை யெல்லாம்‌-- 
சிறப்பாக நமது ஈகைக்கும்‌ இரக்கத்திற்கும்‌ உரியோரை-- 
நடமாடும்‌ கோயில்களாகக்‌ கருதினர்‌ சைவப்‌ பெரியோ 


ரெனின்‌, சைவத்தின்‌ சமரச கோக்கை இனி எங்கனம்‌ 


விளக்க இயலும்‌! 

சைவமும்‌ மகளிரும்‌ மெய்யன்பாகளே/ இனி 
இவ்வுரையில்‌ சைவ சமயத்து அன்னையரைப்பற்றிக்‌ கூறாது 
அகன்றால்‌ மாதர்‌ மாகாட்டுத்‌ தலைமையுரை தான்‌ நிறை 
வுறுமா/ மணக்க இருந்த கணவர்‌ மாண்டார்‌ போர்க்களத்தே 
என்று கேட்டதுமே தன்‌ மன்னுயிரையும்‌ மாய்க்கத்துணிக்து 
பின்னர்‌ மாபெரும்‌ அறவு பூண்டு தம்பிக்காக உயிர்‌ தாங்கித்‌ 
தவம்‌ புரிந்த இலகவதியாரின்‌ இறம்தான்‌ என்னே! அருமைத்‌ 
தம்பி அருக சமயமடைந்ததும்‌ அக்காலத்திலேயே அதாவது 
ஆயிரத்து முக்நூறு ஆண்டுகட்கு முன்னரே ஆலயத்‌ 
தொண்டு முதலிய அக்காலத்திற்கேற்ற அரும்‌ தொண்டாற்‌ 
றினர்‌ என்றால்‌, இன்றும்‌ தனி. வாழ்க்கை தானே அமைந்து 
வீட்ட இளம்‌ பெண்களும்‌ என்‌ இக்காலக்திற்‌ கேற்ற 
தொண்டிலும்‌ இறங்குதல்‌ கூடாது என்பதை. யன்றே 
எடுத்தியம்புகின்றது அவரஅ அருமைச்‌ சரிதம்‌. இன்னும்‌ 
வணிகர்‌ குலத்திலுதத்த, பொருந்தாக்‌ கணவனொடும்‌ 
பொருந்தி வாழ்க்‌ த பின்னர்‌ அக்கணவனால்‌ அறக்கப்பட்ட 
அம்‌, உடற்‌ பொலிவிழம்‌தஅ ஆனால்‌ உள்ளப்‌ பொலிவடைக்து 
அற்புதத்‌ திருவந்தாதி போன்ற அருங்‌ கனிகளையும்‌ நமக்கு 


௩ 


24 சித்தாந்தம்‌ 


அளித்துச்‌ சென்ற புனிதவதியாரின்‌ புனித வாழ்க்கைதான்‌ 
என்னே! மேலும்‌, உடல்‌ போன்றே ௨ உள்ளமும்‌ குனிவு ற்‌ 
அப்‌ பரசமயம்‌ புஞந்த பாண்டிய: ப்பா பாண்டி நாட்டினை 
யும்‌ சைவ சமயத்திற்கு மாற்றிய மங்கையர்க்கரசியின்‌ 
மாண்புதான்‌ என்னே / தவறிய கணவனை அவர்‌ விரும்பும்‌ 
ஆண்டவன்‌ பெயரின்மீது ஆணைபிட்‌ டுத்‌ திருத்திவிட்ட 
இருமீலகண்டரின்‌ மனைவியார்‌ கற்புத்‌ இறம்தான்‌ என்னே ! 
கணவனது சமயக்‌ குறிக்கோள்‌ தன்னால்‌ குறைக்‌ 
கூடாது என்ற ஒரே குறிக்கோளுடன்‌ தன்‌ ஆருயிர்‌ 
மைந்சன்‌ சரோளனைக்‌ கறியாக்கத்‌ அணிந்த சிறுத்தொண்டர்‌ 
மனைவியின்‌ சிறப்புத்தான்‌ என்னே ! இவ்வாறே சேக்கிழார்‌ 
காட்டும்‌ சேயிழையாரெல்லாம்‌, திருக்தொண்டர.து இருப்‌ 
பணிகளைச்‌ இறப்புறச்‌ சோந்து செய்ததால்தான்‌ பெரிய 
புராணப்‌ பெரியாருட்‌ . பெரும்பாலோர்‌ புகழ்‌ பெற்றனர்‌ 
என்றால்‌, அதை யாரும்‌--ஆடவப்‌ பெருந்தகையிரும்‌-- 
மறுத்துரைக்க மாட்டீர்‌. இன்றும்‌ நம்‌ நாட்டிலும்‌ வீட்டி 
னும்‌ இன்னும்‌ சமயப்‌ பற்று வாழ்கின்ற தென்றால்‌ அப்‌ 
பெருமை பெரும்பாலும்‌ ஈமது ௮ன்னையாரையே சாரும்‌ 
என்றாலும்‌ மிகையாகாது. 


ரமாஜத்தின்‌ தொண்டுகள்‌ இத்தகைய மாதர்‌ தம்‌: 
பெருங்‌ கடமையினை அவர்க்கு ஆண்டுதோறும்‌ அறிவுறுத்த 
வும்‌, நினைவு படுத்தவும்‌, ஊசவர்‌, இளைஞர்‌ மாகாடுகளுடன்‌ 
மாதர்‌ மாநாட்டினையும்‌ நம்‌ சமாஜத்தார்‌ தொடர்ந்து நடத்தி 
வருதற்கு நாங்கள்‌ நன்றி செலுத்தக்‌ கடமைப்பட்‌ டுள்‌ 
ளோம்‌. ஆண்டுதோறும்‌ மாநாட்டை மட்டும்‌ நடத்தி மறை 
யும்‌ மன்றமன்று நம்‌ சமாஜம்‌) சைவ சமயம மக்களிடையே 
நன்கு பரவும்பொருட்டு சைவத்‌ திருமுறைகளையும்‌ சாத்திரங்‌ 
களையும்‌ அரை தூற்றாண்டாக அடக்க விலைக்கே பதிப்பித்து 
வந்துள்ள. மாதக்‌ கூட்டங்களையும்‌, கோடை இத்தாந்த 
வகுப்பினையும்‌, * சித்தாந்தம்‌ '' எனும்‌ மாதப்‌ பத்திரிகையினை 
யும்‌ கடத்திவருகின்றது. இவ்விதழுக்குக்‌ கட்டுரைகள்‌ 
சேர்ப்பது கல்லில்‌ காருரிப்ப அ போன்றதாகும்‌. அவ்வரிய 
செயலைச்‌ செய்பவரும்‌ கால்‌ அற்குண்டாகக்‌ காரியதரிசியா 


சைவ மங்கையர்‌ மாநாட்டுத்‌ தலைமையுரை 22 


யிருந்தவரும்‌, சமாஜத்துப்‌ பதிப்புக்களை யெல்லாம்‌ பரிசோ 
தித்து மிக அரிய ஆராய்ச்சிக்‌ குதிப்புக்களுடன்‌ யாத்தத்‌ 
தொஞுச்அத்‌ தொண்டாற்றுபவரும்‌ ஆன நமது மயிலை 
கிழார்‌ இளமுருகனார்‌ - மயிலை மாதவதாசன்‌ - இரு. ம. பால 
௭ப்பிரமணிய முதலியார்‌ அவர்களையும்‌ மது சமாஜத்தினையும்‌ 
பிரித்தறிய முடியாஅ என்றே கூறலாம்‌. ஈல்ல பல பேச்சா 
ளர்களைப்‌ பயிற்றுவித்த மேடையும்‌ இச்சமாஜத்‌்து மேடையே 
யாகும்‌. எனவே, இம்‌ மாபெருஞ்‌ சைவ சமாஜத்தின்‌ 
பொன்லிழாவிலே மாதர்‌ மாராட்டிற்குத்‌ - தலைமை வகிக்கத்‌ 
தகுதியில்லா என்னையும்‌ ஒரு பொருட்டாக்‌ கருதி இப்பேற்‌ 
தினை அளித்தமைக்கு எனது அன்பும்‌ ஈன்றியுங்‌ கலந்த 
வணக்கம்‌ உரித்து. நன்முறையில்‌ தொண்டாற்றும்‌ ஈம்‌ 
சமாஜத்தின்‌ பொன்விழா, தொடர்ம்து வளர்க்த, மணிவிழர 
வாய்‌ மலாந்து, நூற்றாண்டு விழாவாக நிறைந்து, இடை 
யறு.த தொண்டாற்ற இறைவன்‌ இன்னருள்‌ புரிவானாக / 
வணக்கம்‌ / 


££ இறவாத இன்ப அன்பு வேண்டிப்பின்‌ வேண்டுகின்றார்‌ . 

பிறவாமை வேண்டும்‌ மீண்டும்‌ பிறப்புண்டேல்‌ உன்னையென்றும்‌ 

மறவாமை வேண்டும்‌ இன்னும்‌ வேண்டுகாண்‌ மகழ்ந்துபாடி. 

அறவாநீ ஆடும்‌ போதுன்‌ அடியின்‌£€ம்‌ இருக்க என்ளறார்‌.?? 
இருச்சிற்றம்பலம்‌, 


ல 


சிவமயம்‌ 


இருச்சிற்ற்ம்பலம்‌ 
சைவ சிந்தாந்த மகா சமானம்‌, நப்‌ பொன்‌ விழாவின்‌ 
சைவ இளைஞர்‌ மகாநாட்டுத்‌ தலைமையுரை 
சிதம்பரம்‌ 


உயர்திரு. வித்வான்‌. க. வெள்ளைவாரணானாரவர்கள்‌ 
[20.12.7955 7 


_——- 


ஒளிவளர்‌ விளக்கே உலப்பிலா ஒன்றே 
உணர்வுசூழ்‌ கடம்ததோர்‌ உணர்வே 

கெளிவளர்‌ பளிங்கின்‌ திரள்‌ மணிக்குன்றே 
சித்தத்துள்‌ இத்‌ திக்கும்‌ தேனே 

அளிவளர்‌ உள்ளத்‌ தானச்தச்‌ கனியே 
அம்பலம்‌ ஆடரங்காக 

வெளிவளர்‌ தெய்வக்‌ கூச்‌. அகர்தாயைத்‌ 
தொண்டனேன்‌ வீளம்புமா விளம்பே, 


யாவருக்கும்‌ தாயும்‌ . தந்தையுமாகிய இல்லைச்‌ சிற்றம்‌ 
பலவன்‌ திருவடிகளை உள்ளத்திருத்தி, இப்பேரவையிலே 
எழுந்தருளியிருக்கும்‌ பெரியோர்களுக்கு என உளமார்ந்த. 
வணக்கத்தைத்‌ தெரிவித்தக்கொள்கின்றேன்‌. 


இவநெறிச்‌ செல்வர்களாகிய செர்தமிழ்‌ இளைஞர்களே / 


நினைப்பவர்‌ மனங்கோயிலாக்‌ கொண்டவனாயெ அம்‌ 
பலக்‌ கூத்தன்‌ திருவருளால்‌ நமது சைவசித்தாந்த மகா சமா 
சத்தின்‌ பொன்‌ விழா, சைவப்‌ பேரரசின்‌ தலை£கரமாயெ 
இத்தில்லையம்பதியிலே திருப்புலிச்சரமென்னும்‌ இளமை. 
யாக்கனார்‌ திருக்கோயிலிலே நிகழ்வது, சைவ இளைஞர்‌ 
களாயெ நமக்கு ஊக்கமும்‌ ஆக்கமும்‌ விளைவிப்பதாகும்‌. 


ps 


சைவ இளைஞர்‌ மாநாட்டுத்‌ தலைமையுரை 22 


1905-ஆம்‌ ஆண்டில்‌ தருப்பா ஒரிப்புலியூர்‌ அருள்மிகு 
ஞானியார்‌ சுவாமிகள்‌ தஇிருமடத்திலே ஈற்றவச்‌ செல்வர்‌ 
களாகிய செந்தமிழ்ப்‌ பெரியோர்களால்‌ நிறுவப்பெற்ற. 
சைவ சித்தாந்த மகாசமாசம்‌, சைவ சமயப்‌ பணியிலும்‌,. 
தமிழ்ப்‌ பணியிலும்‌ ஈடுபட்டுச்‌ சைவத்‌ திருமுறைகளையும்‌, 
சைவ சித்தாந்த சாத்திரங்களையும்‌ சங்க இலக்கம்‌, 
திருப்புகழ்‌ முதலிய செந்தமிழ்‌ நூல்களையும்‌ அடக்க விலைக்கு. 
வெளியிட்டும்‌, சிறந்த பேரறிஞர்களைக்‌ கொண்டு ஊர்கள்‌ 
தோறும்‌ சைவ சமயமாநாடுகளைக்‌ கூட்டிச்‌ சமயச்‌ சொற்‌ 
பொழிவுகள்‌ நிகழக்‌ செய்தும்‌, * சித்தாந்தம்‌ ' என்ற செக்‌. 
தமிழ்த்‌ இங்களிதழின்‌ வாயிலாகச்‌ சைவசித்தாந்த வுண்மை. 
களை யாவரும்‌ எளிதின்‌ உணர விளக்கியும்‌, தமிழ்காட்டிலும்‌, 
தமிழர்கள்‌ பரவி வாழும்‌ பிறநாடுகளிலும்‌ சைவமும்‌ தமிழும்‌ 
வளரப்‌ பெருக்தொண்டு புரிந்து வருவதனை யாவரும்‌: 
உணர்வர்‌, சைவசமயப்‌ பணியில்‌ தனக்கு இணையின்‌ றி: 
விளங்கும்‌ இச்சமாசத்தின்‌ முதலாண்டு நிறைவு விழா, இத்‌ 
றைக்கு 49-ஆண்டுகளுக்கு ' முன்‌ இத்தில்லையம்பதியிலே 
சிறப்பாக நிகழ்ந்ததெனப்‌ பெரியோர்கள்‌. சொல்ல அறிகின்‌ 
றோம்‌. சைவ சமயத்தவர்களால்‌ கோயில்‌ எனப்‌ போற்றப்‌. 
பெறும்‌ சிறப்புடையன பெரும்பற்றப்‌ புலியூராகிய தில்லைச்‌ 
சிற்றம்பலமே யாகும்‌. சைவ சமயப்‌ பேரவையாயை இச்‌ 
சமாசத்தின்‌ பொன்‌ விழா பொன்னம்பலமாகிய தில்லையம்‌. 
பதியிலேயே சிறப்புற நிகழ்தல்‌ வேண்டுமென்பது தில்லைச்‌ 
சிற்றம்பலவன அ திருக்குதிப்பாகும்‌. இத்திருக்குறிப்பினைச்‌ 
செயற்படுத்‌ அதற்குத்‌ தஅணையாய்‌ வீளங்கும்‌ பெரியோர்‌ 
களுக்கு இளைஞர்களாகிய நமது வணக்கத்தையும்‌ நன்றி 
£ யையும்‌ தெரிவித்துக்‌ கொள்கின்றோம்‌. சைவ இளைஞர்‌ 
களாகிய நரம்‌ சிதம்பரத்தின்‌ வரலாற்றைச்‌ சுருக்கமாகத்‌ 
தெரிந்துகொள்வது, ஈம்‌ முன்னோர்கள்‌ அ சமயத்தொண்டினை 
ஒருவாறணர்ந்து கொள்ளுதற்கு வசதியாகும்‌. 

இமயம்‌ முதல்‌ குமரி வரையுள்ள இர்தியப்‌ பெரு 
நிலத்தில்‌ வாழும்‌ எல்லா மக்களைபும்‌ தன்பால்‌ ஈர்க்கவல்ல 
தெய்வத்தன்மை வாய்ந்த திருத்தலங்களுள்‌ இவ்வுலகமாகிய ' 


- 


28 சித்தாந்தம்‌ 


புருடனுக்கு நெஞ்சத்‌ தாமரையாக : விளங்கும்‌ சிறப்‌ 
யுடையது ரம்‌ என்பர்‌ பெரியோர்‌. அழியுமியல்பின 
வாகிய உலகப்‌ பற்றுக்களை அறவே யகற்றி இறைவன்‌ 
ட ற்றி வாழ்தலையே பெரும்‌ பற்றாக்‌ கொண்ட 
புலிக்கால்‌ முனிவராகிய வியாக்ரபாதர்‌ :! உலக ஈலங்கருஇத்‌ 
மல்‌ நாதராகிய சிவலிங்கத்‌ திருவுருவினை வழிபட்டமை 
யால்‌ இல்ல்வனமாயெ இத்தலம்‌ பெரும்பற்றப்புலியூர்‌ என 
வழங்கப்‌ பெறுவதாயிழ்‌.று. இப்பதியில்‌ சிவபெருமான்‌ 
பதஞ்சலி முனிவர்‌ செய்த வழிபாட்‌ டிற்குத்‌ திருவுள .. 
மகிழ்ர்‌, வி அம்முனிவர்‌ வேண்டிய வண்ணம்‌ கூத்தப்‌ பெரு 
மானாக வெளிப்பட்டருளி ஆனந்த தாண்டவமாகிய அருட்‌ 
கூத்தனை இடைவிடாது இயற்றுகின்றான்‌ என அருள்‌ 
நூல்கள்‌ கூறுகின்றன. பல்லவ வேந்தலைய சிம்மவர்மன்‌ ] 
(கி. பி. 486-460) என்பான்‌ தில்லையை யடைந்து 
இவகங்கையில்‌ நீராடித்‌ தனது உடல்‌ கோய்‌ நீங்கிப்‌ பொன்‌ 
மேனி பெற்று இரணிய வர்மன்‌ எனுஞ்‌ சிறப்புப்‌ பெய 
த்‌ சிவபெருமானுக்கு காள்‌ வழிபாடும்‌ திருவிழாக்‌ 
ளும்‌ நிகழ நிபந்தம்‌ வழங்கினான்‌ என்ற செய்தி கோயிற்‌ 
நவம்‌ புலனாகின்றன. திருமந்திர மாலையருளிய 
திருமூல தேவர்‌ முதல்‌ சேக்கிழரர டிகள்‌ ஈறுகவுள்ள சைவத்‌ 
திருமுறை யாசிரியர்கள்‌ அனைவரும்‌ தில்லைச்சிற்றப்பலத்தில்‌ 
ஆடல்‌ புரிக்தருளும்‌ இறைவன அ திருரடத்தை இறைஞ்சிப்‌ 
போற்றியுள்ளார்கள்‌. சோழ மன்னர்கள்‌ தில்லையம்பல 
வனத்‌ தமது குலதெய்வமாகக்‌ கொண்டு வழிபட்டுள்‌ 
னார்கள்‌. சோழ மன்னர்களும்‌ அவர்தம்‌ அரசியலதிகாரி 
களும்‌ தஇில்லையம்பலத்திற்குச்‌ ச்ச திரும்பணிகள்‌ சிறப்‌ 
யாகப்‌ பாராட்டத்தக்கனவாகும்‌. ௬ருங்கச்‌ சொல்லு : 
மிடத்து தமிழகத்தை ஆட்சி புரிந்த வேந்தர்களும்‌, குஅநில 
மன்னர்களும்‌, படைத்தலைவர்களும்‌, புலமைச்‌ செல்வர்‌ 
களும்‌ பொதுமக்களும்‌ தல்லையம்பல வாணரை வழிபட்டுப்‌ 
பலவகைத்‌ திருப்பணிகள்‌ புரித்துள்ளார்கள்‌ எனக்‌ கூறலாம்‌. 
தேவாரத்‌ இருமுறைகளுக்கு நிலைக்களமாய்‌ விளங்கய தம்‌, 
வன்னிரண்டாந்‌ திருமுறையாயெ திழுத்தொண்டர்‌ புராணம்‌ 


சைவ இளைஞர்‌ மாநாட்டுத்‌ தலைமையுரை 29 


தோற்றுதற்குரிய திருவருள்‌ நிலையமாகத்‌ திகழ்ந்ததம்‌, சைவ 
சித்தாந்த நூல்களாகிய பதினான்கு சாத்திரங்களுள்‌ சிவப்‌: 
பிரகாசம்‌, இருவருட்பயன்‌, வினாவெண்பா, போற்றிப்‌ பல்‌: 
ரொடை, கொடிக்கவி, உண்மை நரெறிவிளக்கம்‌, கெஞ்சுவிடு' 
தூது, சங்கற்ப நிராகரணம்‌ என்ற எட்டு நூல்களையும்‌ 
அருளிச்‌ செய்த உமாபதி சிவாசாரியார்‌ பிறந்தருளிய 
பெருஞ்‌ சிறப்புடையதும்‌ சிதம்பரமே யாகும்‌. சென்று: 
இருபது நூற்றாண்டுகளாகத்‌ தில்லைப்‌ பெருங்கோயிலில்‌ 
நிகழ்ந்த சிறப்புடை நிகழ்ச்சிகள்‌ ஈம்‌ தமிழகத்தின்‌ அரசியல்‌: 
வரலாற்றிலும்‌, சைவ சமய வரலாற்றிலும்‌ சிறப்பாகக்‌ குறிக்‌. 
கத்‌ தக்கனவாகும்‌. 

நமது சமாசத்தின்‌ பொன்விழா நிகழ்ச்சிக்கு நிலைக்கள 
மாக விளங்கும்‌ இத்திருக்கோயில்‌, வியாக்கிரபாதராகிய 
புலிக்கால்‌ முனிவர்‌ ஆன்மார்த்கமாகச்‌ செய்தற்குரிய சிவ: 
பூசையினை நிகழ்த்திய அருள்‌ நிலையமாதலின்‌ தருப்புலீச்சர 
மென வழங்கப்‌ பெறுவதாயிற்று. இதுபோன்று பதஞ்சலி 
முனிவர்‌ ஆன்மார்த்த பூசை நிகழ்த்திய அருள்‌ நிலையம்‌ 
இதன்‌ மேற்கேயுள்ள அனந்திச்சரம்‌ என்னும்‌ திருக்கோயி: 
லாகும்‌. திருப்புலிச்சரமாகிய இத்திருக்கோயிலிலே கணம்‌ 
புல்ல நாயனார்‌ இருவிளக்குத்‌ தொண்டு புரிக்து இறைவனடி 
சேர்ந்த வரலாறு பெரிய புராணத்தில்‌ விரித்துரைக்கப்‌: 
பெற்றது. விண்ணோர்‌ முதலிய மன்னுமிர்கள்‌ வாழ யாவ 
ராலும்‌ ட்டுதற்கரிய ஆலகால நஞ்சினையுண்டு மிடற்றி' 
லடக்கிய்‌ சிவபெருமானது பெருங்கருணையினைப்‌ புலப்‌: 
படுத்தும்‌ திருநீல கண்டத்திலே எல்லையற்ற ஆர்வமுடைய 
ராய்ச்‌ சிதம்பரத்திலே வாழ்ந்த வேட்கோவராகிய தரு 
நீலகண்ட : காயனார்‌, * எம்மைத்‌ இண்டுவீராகில்‌ திருநீல: 
கண்டம்‌ ' எனத்‌ தம்‌ மனைவியார்‌ கூறிய சூளுூரையினை மதித்து 
எம்மை யென்றதனால்‌ மற்றை மாதரார தமையும்‌ என்றன்‌ 
மனத்திலும்‌ தீண்டேன்‌ ' எனக்‌. கூறி, உடனுறைவின்றி 
அயலறியாது வாழ்க்து முதுமையுற்ற காலத்தில்‌, சிவ 
பெருமான்‌ சிவனடியாராகத்‌ தோன்றி ஓடொன்றினை அவர்‌ 
பால்‌. தந்து' மறைத்து அவருடன்‌ வழக்கட்டு, இத்‌ திருக்‌: . 


30 சித்தாந்தம்‌ 


கோயிலின்‌ எதிரேயுள்ள திருக்குளத்தில்‌ மனைவியாருடன்‌ 
அவரை மூழ்கப்‌ பணித்த அவ்விருவர்க்கும்‌ மாரா இள கலம்‌ 

வழங்கிய வரலாறு பெரிய புராணத்தில்‌ விரித்துரைக்கப்‌ 
'பெற்ற.ஐ. இவ்வரலாற்றின்‌ மெய்ம்மை இளமையாக்கினார்‌ 
கோயில்‌ என வழங்கும்‌ இப்பெயராலும்‌ ஈன்கு அணியப்‌ 
படும்‌. 

“கோலமார்கரு பொதுவினில்‌ வருக” எனச்‌ இவ 
பெருமான்‌ பணித்தவண்ணம்‌ தில்லையை யடைந்த திருவாதவூ 
ரடிகள்‌, இருப்புலிச்சரமாகிய இத்திருக்கோயிலித்‌ கூடிய 
சமயப்‌ பேரவையிலேயே புத்த குருவை வாதில்‌ வென்று 
ஈழ மன்னன்‌ மகளாகிய ஊமைப்‌ பெண்ணைக்‌ கொண்டு 
வெபெருமானஅ பொருள்சேர்‌ புகழைப்‌ பேசுமாறு செய்‌ 
தருளினாரெனத்‌ இருவாதவூரடிகள்‌ புராணம்‌ கூறும்‌, இங்‌ 
ஊனம்‌ பல்லாற்றானும்‌ சைவசமய வரலாற்றுத்‌ தொடர்‌ 
புடைய தில்லையம்பதியில்‌ இளமையாக்கினார்‌ திருக்கோயி 
விலே இன்று ஈமது சமாசத்தின்‌ பொன்‌ விழா நிசழ்வது 
சென்ற காலத்தின்‌ பழுதிலாத்‌ இறத்தினையும்‌ சைவர்களாயெ 
காம்‌ இறைவன்‌ திருவருளால்‌ இனி எதிர்காலத்திற்‌ பெற 
விருக்கும்‌ பெருஞ்‌ சிறப்பினையும்‌ புலப்படுத்தும்‌ நல்ல 
அறிகுறியாகும்‌. 

இவ்வுலகியல்‌ வாழ்வில்‌ மக்களெல்லோரும்‌ ஒரு கடும்‌ 
பத்தவராக அன்பினால்‌ ஒற்றுமையாக வாழ்வதற்கும்‌ எவ்‌ 
வயிர்க்கும்‌ ௨ உயிராய்‌ யாண்டும்‌ நீக்கமறக்‌ கலந்து நின்று 
உலகினை இயக்கியருளும்‌ முழுதற்‌ பொருளாகிய இறைவனை 
வழிபட்டு ஈறிலாப்‌ பேரின்பத்தில்‌ இளைத்து மகிழ்தற்கும்‌ 
வேண்டிய நல்லொழுக்க. நெறியே சமயம்‌ எனப்படும்‌. 
விருப்பு வெறுப்பின்றி எல்லோர்க்கும்‌ நலந்தரும்‌ முறையிற்‌ 

கூறப்படும்‌ பொதுவும்‌ சிறப்புமாயெ நிலைத்த உண்மைகளால்‌ 
எத்திறத்தாரையும்‌ தன்பால்‌ ஈர்த்தக்கொள்ளும்‌ ஆற்றல்‌ 
வாய்ந்தது எதுவோ அஅவே சிறந்த மெய்ச்சமயம்‌ என்பர்‌ 
பெரியோர்‌. நாடு, மொழி, சாதி, கட்சி முதலிய தனளைகளாற்‌ 
கட்டுப்படாது எந்த காட்டார்க்கும்‌ எத்திறத்தார்க்கும்‌ எக்‌ 
காலத்திற்கும்‌ பயன்படும்‌ நிலைத்த உண்மைகளை அறிவுறுத்‌ 


சைவ இளைஞர்‌ மாநாட்டுத்‌ தலைமையுரை 21 


அம்‌ நூல்கள்‌ எவையோ அவையே ட்‌ நூல்கள்‌ எனப்‌ 
போற்றத்தகும்‌ சிறப்புடை யனவாகும்‌, உண்மைச்சமயமும்‌ 
மெய்ந்‌ நூல்களுமாயெ இவற்றின்‌ இயல்பி? ன, 


ஓது சமயங்கள்‌ பொருளுணரு நூல்கள்‌ 
ஒன்றோடொன்‌ நறொவ்வாமல்‌ உளபலவு மிவற்றுள்‌ 
யாது சமயம்‌ பொருள்‌ நூல்‌ யா திங்‌ சென்னின்‌ 
இதுவாகும்‌ அதுவல்லதெனும்‌ பிணக்க அறி 
நீதியினால்‌ இவையாவும்‌ ஒரிடத்தே காண 
நிற்பதி யாதொருசமயம்‌ அதுசமயம்‌ பொருள்‌ நூல்‌, 
எனவரும்‌ சிவஞான சித்தியாரில்‌ அருணந்தி 2தவ தம்பி 
ரானார்‌ எல்லோரும்‌ ஓத்துக்‌ கொள்ளும்‌ வ! ஸாம்‌ அழகு 
பெறக்‌ கூறியுள்ளமை காணலாம்‌. பண்டை நாளில்‌ நம்‌ 
தமிழ்‌ காட்டிலே தெய்வ வழிபாடுகளும்‌ ௪௦ ப வுணர்வும்‌. 
தோன்றி வளம்‌ பெற்ற வரலாற்றை இங்கே ஒரு சிறிது 
நினைவுகூர்தல்‌ பொருத்த முவடயதாகும்‌, 
மக்கள்‌ வாழும்‌ நிலத்தியல்புக்கேற்பத்‌ செப்வங்‌ கொள்‌ 
கையும்‌ வழிபாட்டுமுறைகளும்‌ தோன்றி வளர்வன. ஆச 
லால்‌ தெய்வவழிபாட்டி னைக்‌ கருப்பொருள்‌ 4 ௭... ஒன்றாகத்‌ 
தொல்காப்பியம்‌ கூறும்‌, காடடர்ந்த பகூ£ஃ கிய முல்லை 
நிலத்துக்‌ கோவலர்‌ தம்மால்‌ மேய்க்கப்பெ.யம்‌ பசுக்கள்‌ 
ஈன்சூ வளர்ந்து பாற்பயன்‌ தருதல்‌ வேண்ம * காயாம்பூ 
வண்ணனாகிய திருமாலைப்‌ பரவிக்‌ சூரவையா ,கலும்‌, மலை 
கிலத்தில்‌ வாழும்‌ குறவர்கள்‌ மலரிடத்தே ம. ௦ போன்று 
உயிர்க்குயிராய்‌ விளங்கும்‌ சேயோனாகிய மு வேளை வழி 
பட்டு வெறியாடுதலும்‌, மருதநிலத்து வாழு. உழவர்கள்‌ 
மலர்தயைலகிற்‌ குயிரெனச்‌ சிறந்த வேம்‌ ॥ வழிபட்டு 
விழாக்‌ கொண்டாடுதலும்‌, நெய்தல்‌ நிலத்து! பரதவர்கள்‌ 
தமக்கு வலைவளம்‌ சுரத்தல்‌ வேண்டிக்‌ கட, றய்வமாகிய 
வருணனை வழிபடுதலும்‌ தமிழ்‌ நாட்டி. பண்டைக்‌. 
காலத்தில்‌, நானில மக்கள்‌ மேற்கொண்டொ:. சய தெய்வ 
வழிபாடுகளாகும்‌. இவ்‌ வழிபாடுகளே யல்ல. ரல்‌ வீரர்க்கு 
வெற்றியளிக்கும்‌ தனு வழிபாடும்‌, 6! ரிறு, தங்கள்‌, 
மழை முதலிய இயற்கைப்‌ a வணங்கிப்‌ 


௦2 சித்தாந்தம்‌ 


போற்றும்‌ பலதிற வழிபாடுகளும்‌ நம்‌ நாட்டில்‌ மக்களால்‌: 
மேற்கொள்ளப்‌ பெற்றன எனத்‌ தெரிகிறது. 


தெய்வத்தை நிலவகையால்‌ வகுத்துச்கூறிய தொல்காப்‌: 
பியனார்‌, நிலப்‌ பாகுபாடின்றி எல்லா நிலத்துக்கும்‌ உரிய 
நிலையில்‌ எங்கும்‌ நீக்கமற நிறைந்த முழுமுதற்‌ பொருளைக்‌ 
கடவுள்‌ என்ற பொதுப்பெயராற்‌ இறப்பித்துப்‌ போற்றி 
யுள்ளார்‌. நிலங்தோறும்‌ வேறு வேறு பெயர்களால்‌ 
திருவுருவமைத்‌௮ வழிபடப்பெறும்‌, எல்லாத்தெய்வங்களும்‌ 
பொருளால்‌ ஒன்றே யென்பது பண்டைத்‌ தமிழ்ச்‌ சான்றே 
ரது துணிபாஞும்‌, ஆலமரத்திலும்‌, கடம்பமரத்திலும்‌, ஆற்றி 
டைக்குறையிலும்‌, காடுகளிலும்‌, வானுறவோங்கிய மலைகளி 
லும்‌, தெருக்கள்‌ ஒன்றுகூடும்‌ சஅக்கங்களிலும்‌,சந்திகளிலும்‌ 
ஊர்தோறும்‌ பல்வேறிடங்களிலும்‌ செய்யப்படும்‌ பலதிற 
வழிபாடுகளும்‌ உலகப்‌ பெரு முதல்வனாகிய ஒருவனையே 
சென்று சாரும்‌ என்பது நம்முன்னோர்‌ உட்கோளாகும்‌. 
இக்‌ கருத்தினால்‌ பண்டைத்‌ தமிழ்ச்‌ சான்றோர்கள்‌ நிலக்‌ 
தோறும்‌ மக்கள்‌ கற்பித்துக்‌ கொண்ட பெயர்‌ வகையால்‌ 
வேறுபடாது ஆங்காங்கு அன்புடையார்‌ ஒருங்கு கூடி 
நிகழ்த்அம்‌ தெய்வ வழிபாடுகள்‌ எல்லாவற்றிலும்‌ வேற்றுமை 
யின்றிக்‌ கலந்துகொண்டார்கள்‌. நால்வகை நில மக்களும்‌ 
பேரூராயை நகரங்களில்‌ ஒன்றுகூடி வாழத்தொடங்கிய 
காலத்தில்‌ எல்லா மக்களுக்கும்‌ பொஅவான தும்‌, உலஇயல்‌ 
அனுபவத்தால்‌ மக்கட்சமுதாயத்தார்‌ பெற்ற சமய வளர்ச்சி 
யின்‌ உயர்ச்சியைப்‌ புலப்படுத்துவதமாகிய சிறந்த வழி 
பாட்டு முறையொன்‌ அ நம்‌ காட்டில்‌ உருப்பெறுவதாயிற்று. 
எங்கும்‌ நீக்கமறத்‌ தங்கியிருத்தலால்‌ இறைவன்‌ எனவும்‌, 
உலகத்தை இயக்குதலால்‌ இயவுள்‌ எனவும்‌ தமிழ்மக்கள்‌ 
கடவுளின்‌ இயல்பினை விளங்க அறிவுறுத்தினார்கள்‌. 
. இன்ன ௨ர இன்ன நிறம்‌ என அறிதற்கரிய இறைவன த - 
இயல்பினை எல்லா மக்களும்‌ உள்ளவாறுணர்ந்து உய்தி 
பெறுதல்‌ வேண்டி ஈல்லார்க்கும்‌ பொல்லார்க்கும்‌ ஈடுகின்‌ ற 
அச்செம்‌ பொருளை வழிபடுதற்குரிய அடையாளமாக ஊர்‌. : 
மன்றத்திலே கந்து என்னும்‌ நடுதறியினை நிறுத்தி வழிபடுவா 


சைவ இளைஞர்‌ மாநாட்டுத்‌ தலைமையுரை 32 


ராயினர்‌. இவ்வாறு எல்லா நிலத்தார்க்கும்‌ பொதவாக 
இறைவனைக்‌ கந்அருவில்‌ (தாணுருவில்‌) வழிபடும்‌ இவ்வழி 
பாடே சிவலிங்க வழிபாடாகப்‌ பரதகண்டம்‌ முழுவதும்‌ 
பரவி நிலை பெறுவதாயிற்று. இறைவனை அருவுருவத்‌ திரு 
மேனியில்‌ வைத்து வழிபடுவதாகய இசவெலிங்க வழிபாடு, 
இந்தியப்‌ பெருநிலமாகிய பரதகண்டத்திலே ஐயாயிரம்‌ 
ஆண்டுகளுக்கு முன்னேயே பரவி வழங்கிய தென்பது 
வடநாட்டில்‌ மொகஞ்சதாரோ, ஹரப்பா முகலிய இடங்‌ 
களில்‌ அகழ்ர்து கண்ட புதைபொருளாராய்ச்சியா லும்‌ 
சங்க இலக்கியங்களிலும்‌ வடமொழி தென்மொழி நூல்‌ 
களிலும்‌ இடையிடையே குறிக்கப்பெறும்‌ இவவழிபாட்டுக்‌ 
குறிப்புக்களாலும்‌ இனிது விளங்கும்‌. இக்குறிப்புக்களைக்‌ 
கூர்ந்து நோக்குங்கால்‌ இர்திய நாட்டின்‌ பழம்‌ பெருஞ்‌ 
சமயங்களில்‌ சிவனை வழிபடுவதாகிய சைவ சமயமே 
மிகவும்‌ தொன்மை வாய்ந்ததென்பது இனிது புலனாதல்‌ 
காணலாம்‌. 

தொல்காப்பியம்‌, திருக்குறள்‌, பத்துப்‌ பாட்டு, எட்டுத்‌ 
தொகை முதலிய . பழந்தமிழ்‌ நூல்களை ஆராயுமிடத்துக்‌ 
கட்புலனாகக்‌ காணப்படும்‌ இவ்வுலகத்தைப்‌ பற்றியும்‌ பல்‌ 
வேறு உடம்புகளுடன்‌ கூடி இவ்வுலகில்‌ வாழும்‌ எண்‌ 
ணிறந்த உயிர்களைப்‌ பற்றியும்‌ உலகத்தை இயக்கியருளும்‌ 
தனிமுதற்‌ பொருளாகிய கடவுளைப்‌ பற்றியும்‌ இம்மப்பொரு 
ஞுண்மையை யுணர்ந்த நிலையில்‌ மக்கள்‌ தமக்கென வகூத்‌ அக்‌ 
கொள்ளும்‌ ஈல்‌ லொழுக்க நெறியாகிய வாழ்க்கை முறையைப்‌ 
பற்றியும்‌ அறிந்து கடைப்பிடித்தற்குரிய சிறந்த உண்மைகள்‌ 
ஆங்காங்கே விரித்துக்‌ கூறப்பெற்றிருத்தல்‌ காணலாம்‌. 

மக்கட்‌ குலத்தாரை . மேலும்‌ மேலும்‌ உயர்த்துவது, 
மனத்தைச்‌ சென்ற விடந்தோறும்‌ செல்ல வொட்டாது 
திமையினின்றும்‌ விலக்கி நன்றின்பாற்‌ செலுத்தும்‌ மன 
வுணர்வாகிய ஈல்லொழுக்கமேயாகும்‌. பொறிவாயிலாகச்‌ 
செல்லும்‌ ஐம்புல ஆசையுட்பட்டு மயங்கும்‌ மக்கள்‌, 
எவ்வுயிர்க்கும்‌ ஈலந்தரும்‌ நல்லொழுக்க நெறியினைப்‌ பிறர்‌ 
தூண்டுதலின்றித்‌ தாமே உணர்ந்து கடைப்பிடித்‌ தொழுகும்‌ 

3 


24 சித்தாந்தம்‌ 


அறிவாற்றல்‌ உடையரல்லர்‌. ஐம்பொறியினை யடக்கியாளு 
தற்குரிய மெய்யான ஒழுக்க நெறியினை அறிவுக்‌ துவோன்‌, 
வேண்டுதல்‌ வேண்டாமையிலானாகிய இறைவனொருவனே 
யென்ப தும்‌, அவன அ திருவருளின்‌ வழியடங்கி ஒழுகவல்ல 
மெய்யடியார்கள்‌ உள்ளத்திலே உயிர்க்குயிராய்‌ ளீளங்கும்‌ 
இறைவன ௮ திருவருளால்‌ அறிவுறுத்தப்பெறும்‌ மெய்யான 
ஒழுக்க நெறியே மக்களுக்கு நிலைபெற்ற நல்வாழ்வளிக்கும்‌ 
நற்சமயமென்ப தும்‌, 
“ பொறிவாயி லைந்தவிச்சான்‌ பொய்‌தர்‌ ஒழுக்க 
நெறிநின்றார்‌ நீடுவாழ்‌ வார்‌ ?? 
எனவரும்‌ இருக்கு றளாலும்‌, 
6 வறிதே நி£லலயாதவிம்‌ மண்ணுலகில்‌ 
ஈஈனாக வகுச்தனை நான்‌ நிலையேன்‌ 
பொறிவாயிலிவ்‌ வைச்‌்தினையும்‌ அவியப்‌ 
பொருதுூண்னடியே புகுஞ்‌ சூழல்‌ சொல்லே 


»» 


எனச்‌ சுந்தரமூர்த்தி சுவாமிகள்‌ இறைவனை வேண்டிப்‌ 
போற்றும்‌ திருப்பாடலானும்‌ இனினு விளங்கும்‌. 
தோன்றாத்துணையாப்‌ நின்று இவ்வுலகனை இயக்கி, 
யருள்வோன்‌ ஆதி பகவனாயெ இறைவனே யென்ப தம்‌, 
கற்ற கல்வியினாலாய பயன்‌ ஞானமே திருமேனியாக 
வுடைய இறைவன்‌ இருவடி.களை வணங்கி வழிபடுதலே 
யென்ப தும்‌, இறைவன்‌ உயிர்களின்‌ நெஞ்சத்தாமரையில்‌ 
நீங்காது விற்றிருந்தருள்கின்றா னென்பதும்‌, தனக்கென்று 
ஒருபொருளை வேண்டுதலும்‌ வெறுத்தனு மில்லாத ௮ம்‌ 
முதல்வன்‌, ஐம்பொறி வழியாகச்‌ செல்லும்‌ ஐம்புல ஆசை 
களை நீக்கி உயிர்களுக்கு ஈல்லொழுக்க நெறியினை உள்‌ 
நின்‌ அணர்த்தும்‌ குருவாகவும்‌, தனக்குவமை யில்லாத தனி 
முதற்‌ பொருளாகவும்‌, அறக்கடலாகிய அருளாளனாகவும்‌, 
எண்குணத்தானாகவும்‌ விளங்குகின்றா னென்பதும்‌, அப்‌ 
பெருமானை மனமொழி மெய்களால்‌ வழிபடுவோர்‌ எல்லாத்‌ 
அன்பங்களையும்‌ நீக்கி, மனக்கவலை தீர்்து பிறவிப்‌ 
பெருங்கடலைக்‌ கடந்து பேரானந்தப்‌ பெருவாழ்வில்‌ 


சைவ இளைஞர்‌ மாநாட்டுத்‌ தலைமையுரை 95 
இளைத்தின்புறுவார்‌ என்பதும்‌ ஆகிய சமய வுண்மைகளை 

அறிவுறுத்தும்‌. நிலையில்‌ தெய்வப்புலவர்‌ இருள்ளுவர்திருக்‌ 
குறள்‌ கடவுள்‌ வாழ்த்தினை அமைத்துள்ளார்‌. 


இயல்பாகவே பாசங்களின்‌ நீங்யெவன்‌ இறைவன்‌ 
என்பதும்‌ முற்றுணர்வினன்‌ என்ப தும்‌ ஆய உண்மையினை 
* வினையின்‌ நீல்‌ விளங்கிய அறிவின்‌ முனைவன்‌ கண்டது 


முதல்‌ நூலாகும்‌” என பப்லு நூற்பாவில்‌ தொல்காப்பியனார்‌ 
நீங்கி இயல்பாகவே 


அறிவுறுத்‌இயுள்ளார்‌. வினையின்‌ 
எனவே 


விளங்கிய முற்ற நிற்கப்‌ முதல்வன்‌ 
அவனது இருவருளால்‌ வினையினின்றும்‌ நீக்கி விளக்கப்‌ 
பெறும்‌ சிற்றறிவுடையன உயிர்கள்‌ என்பதும்‌ உய்த்துணர 
வைத்தமை காணலாம்‌. 

இல்லறவாழ்வில்‌ நுகர வேண்டிய இன்பங்களை யெல்‌ 
லாம்‌ குறைவற நுகர்ந்து மனவமைதிபெற்ற நன்மக்கள்‌, 
என்றும அழிபாத பேரின்பப்‌ EL சிறந்து விளங்‌ 
கும்‌ இறைவனை இடைவிடாது சிந்தித்துப்‌ போற்றிப்‌ 
தவிசு சூழலில்‌ திரும்பி வாராமைக்கு ஏதுவாகிய ஈன்னெறி 
யினைத்‌ தலைப்படுதலே, இவ்வுலகியல்‌ வாழ்வின்‌ முடிந்த 
பயனாகும்‌. இவ்வுண்மையினை 


₹ காமஞ்‌ சான்ற சடைக்கோட்‌ காலை 

ஏமஞ்‌ சான்ற மச்சளொடு துவன்றி 

அறம்புரி சுற்றமொடு ழவனுல்‌ இழத்தியுஞ்‌ 

சிறந்தது பயிற்றல்‌ இறந்ததன்‌ பயனே "' 
எனவருங்‌ கற்பியற்‌ சூத்திரத்தால்தொல்காப்பியனார்‌ தெளி 
வாக அறிவு அத்தியுள்ளார்‌, தோற்றக்‌ கேடுகளின றி 
எக்காலத்தும்‌ ஒரு தன்மைத்தாய்‌, தன்பால்‌ எப்பொருளும்‌ 
ஊடுருவக்‌ கலத்தலியலாமையால்‌ தூய்மையுடையதாய்‌, 
எத்தகைய விகாரமுமின்றி நிற்றல்‌ கடவுளியல்‌ பாதலின்‌ 
அதனைச்‌ 6 இறந்தது ” என்ற. பெயரால்‌ தொல்காப்பியரும்‌, 
“ செம்பொருள்‌ ' என்ற்‌ பெயரால்‌ திருவள்ளுவரும்‌ குறிப்‌ 
பிட்டுப்‌ போற்றுவர்‌. 


96 சித்தாந்தம்‌ 
6 பிறப்பென்னும்‌ பேதமை நீங்கச்‌ ணம்‌ ப்‌ 
செம்பொருள்‌ காண்ப தறிவு '' 


வறம்‌ திருக்குறளில்‌ எல்லாம்‌ வல்ல இறைவனைச்‌ 
சிறப்பென்னுஞ்‌ செம்பொருள்‌ * எனத்‌ திருவள்ளூவர்‌ 


இறப்பித்துரைத்தமை காணலாம்‌. 14 இறந்தது ' எனப்‌ 
பெரியோர்களாற்‌ போற்றி யுரைக்கப்படும்‌ முழுமுதற்‌ 
பொருள்‌ என்பார்‌, £ சிறப்பென்னும்‌ செம்பொருள்‌ ” என 


அடைமொழி புணர்த்துக்‌ கூறினார்‌. இருக்குறளில்‌ * செம்‌ 
பொருள்‌ ' என்ற பெயராற கூறப்படும்‌ முழுமுதற்‌: 
கடவளையே சிவரெறிச்‌ செல்வராகிய பெருமக்கள்‌ சிவம்‌ 
என்ற மங்கலப்‌ பெயராற்‌ போற்றி வழிபட்டுள்ளார்கள்‌.. 
இர்நுட்பம்‌, 
6 செம்பொருட்‌ பணிவே சருடைக்‌ கழலே 
செல்வமே சிவபெருமானே 
எம்பொருட்‌ டுன்னைச்‌ சிக்கெனப்‌ பிடித்தேன்‌ 
எங்கெழும்‌ சருளூவ இனியே ”' 
எனவரும்‌ இருவாதவூரடிகள்‌ வாய்மொழியால்‌ இனிஅ 
விளங்கும்‌. £ செம்மேனிப்‌ பேராளன்‌ ' எனக்‌ காரைக்‌. 
காலம்மையாரும்‌, * சவனெனு நரமந்தனக்கே யுடைய 
செம்மேனி யம்மான்‌ ' எனத்‌ இருநாவுக்கரசரும்‌ எல்லாம்‌ 
வல்ல இறைவனுக்குரிய சிவன்‌ என்னுக்‌ திருப்பெயரைக்‌ 
குறிப்பிட்டுப்‌ போற்றுதலால்‌, சிவன்‌ என்னுந்‌ திருப்பெயர்‌ 
செம்மையாக பண்படியாகப்‌ பிறந்த செந்தமிழ்ப்‌ பெயர்‌ 
என்பது அவ்வருளா சிரியா கருத்தெனப்‌ புலனாகின்றது. 
எக்காட்டவர்க்கும்‌ இறைவனாயெ கடவுளைச்‌ தென்னாட்டு 
மக்கள்‌ சிவன்‌ என்ற திருப்பெயராற்‌ போற்றி வழிபட்டனர்‌ 
என்பது, 


££ தென்னா டைய சிவனே போற்றி 
எந்காட்‌ டவர்க்கும்‌ இறைவா போற்றி ”” 
எனவரும்‌ திருவாசகத்‌ தொடரால்‌ நன்கு புலனாம்‌. 
££ தாலம்‌ உலகம்‌ உயிரே உடம்பே 
பால்வரை தெய்வம்‌ வினையே பூதம்‌ ”” 


சைவ இளைஞர்‌ மாநாட்டுத்‌ தலைமையுரை 37 


எனவரும்‌ தொல்காப்பியச்‌ சொல்லதிகரரச்‌ சூத்திரத்தில்‌ 
ஆற்றல்‌ பற்றி உயர்‌இணைபாக மதிக்கப்படும்‌ பொருள்களை 
ஆசிரியர்‌ தொகுத்துக்‌ கூறியுள்ளார்‌. இதன்கண்‌ நில 
முதலிய தத்துவங்களும்‌ உயிரும்‌ உடம்பும்‌, இன்பத்‌ தன்‌ 
பத்திற்குக்‌ காராணமாகிய இருளினைகளும்‌, உயிர்கள்‌ 
செய்த இருவினைப்‌ பயன்களைச்‌ செய்த உயிர்களே அனு 
பவிக்கும்படி. முறைசெய்து நியமிக்கும்‌ முழுமுதற்‌ 
கடவுளாகிய தெய்வமும்‌ குறிக்கப்பெற்றிருத்தல்‌ காணலாம்‌. 
தொல்காப்பியனார்‌ £ பால்வரை தெய்வம்‌ ' என இறைவனைக்‌ 
குறிப்பிடுதலால்‌, உயிர்கள்‌ செய்த வினைப்பயனாகி ஊழ்வினை 
தானே உருவெடுத்து வந்து அவ்வுயிர்களைப்பற்றுக்‌ தன்மைய 

தன்றென்பனும்‌, உயிர்கள்‌ செய்யும்‌ நலம்‌ திங்குகளாகிய இரு 
வினைகளுக்கேற்ப அவற்றின்‌ பயன்களை வகூத்து துகர்விப்‌ 
பவன்‌ இறைவனே யென்ப தும்‌ அவர்‌ கருத்தாதல்‌ புலனாம்‌. 
ஓருயிர்‌ செய்த வினையின்‌ பயன்‌ பிறிதோ ருயிர்க்குச்‌ செல்‌ 
லாமல்‌ வினைசெய்த உயிரையே சென்று சேரும்படி வகுத்த 
'நுகர்வித்தல்‌ இறைவன தியல்பாதலின்‌, அவன்‌ வகுத்த 
வகையாயெ ஊழென்‌.க னும்‌ நியதியைக்கடத்தல்‌ ஒருவரானும்‌ 
இயலாதென்பனது கம்‌ தமிழ்ச்சான்றோர்‌ கண்ட முடிபாகும்‌. 
இவ்வுண்மையினை, 


** வகுத்தான்‌ வகுத்த வகையல்லாற்‌ கோடி 
தொகுத்தார்க்கும்‌ அய்த்த லரிது ' 

எனவரும்‌ திருக்குறளில்‌, திருவள்ளுவர்‌. வலியுறுத்திக்‌ கூறி 

யுள்ளார்‌. இதன்கண்‌ வகுத்தான்‌ என்றது இறைவனை. 


வகையென்ற து அவ்விறைவனால்‌ வகுக்கப்‌ பெற்ற விளைப்‌ 
பயனாகிய ஊழினை. 


விழைவு, அறிவு, தொழில்‌ என்னும்‌ மூவகையாற்றலும்‌ 
விளங்கப்பெற்று உலகநுகர்ச்சியிற்‌ செல்லும்‌ உயிர்கள்‌, 
இன்ப நுகர்ச்சியில்‌ வேட்கையும்‌ துன்ப நுகர்ச்சியில்‌ 
வெறுப்பும்‌ உடைமையால்‌ பிறரால்‌ ஈட்டப்பெறும்‌ 
நல்வினைப்‌ பயன்களைத்‌ தாம்‌ கவர்க்து கொள்ளவும்‌, 
தாம்‌ செய்த இவினைப்‌ பயன்கள்‌ தம்மைப்‌ பற்றி 


98 சித்தாந்தம்‌ 


வருத்தாதபடி விலகி யொழியவும்‌ முயலுதலை இவ்‌ 
வுலகியலிற்‌ காண்கின்றோம்‌. இவ்வாறு ஒருவர்‌ செய்த 
நல்வினைப்‌ பயனாகிய இன்பத்தை மற்றொருவர்‌ கவராத 
படியும்‌ தாம்‌ நுகர்தற்குரிய தீவினைப்‌ பயனாகிய அன்பத்தை 
நெ௫ழவிட்டு ஓடாதபடியும்‌ அவரவர்களால்‌ ஈட்டப்படும்‌ 
வினைப்‌ பயன்களை அவரவரே நுகருமாறு அரசன்‌ அணை 
போல்‌ வரையறுத்துச்‌ செலுத்துவது இறைவன து ஆணை 
யாகும்‌. இறைவன ௮ ஆற்றலாகிய ஆணை, அவ்வவ்‌ வயி 
களின்‌ இரு வினைப்பயன்களை முன்னிட்டு இன்ப அன்பன்‌ 
கப உயிர்களுக்கு நகா்விப்பதாகலின்‌, ஊழினைக்‌ கருவி 
யாகக்கொண்டு செயல்புரியும்‌ இறைவன அ செயலா ற்றலைப்‌ 
(பாலது ஆணை' என்றார்‌ தொல்காப்பியனார்‌. பால்‌ - 
ஊம்‌. ஒருபாற்‌ கோடானு நடுநின்று செங்கோல்‌ செலுத்‌ 
அம அரசனது ஆணை நிகழாதபோது எளியோச்‌ பொருளை 
வலியோர்‌ கவர்ந்து கொள்வர்‌. அதுபோல மன்ணுயிரனைத்‌ 
தையும்‌ ஒப்பக்‌ காக்கும்‌ அருளாளனாகிய முதல்வன அ 
ord முறை நிகழாக்கால்‌ ஒருவர்‌ செய்த வினைப்‌ 
பயனை மற்றொருவர்‌ கவர்வதாய்‌ முடியும்‌. இரு வினையும்‌ 
உணர்வற்றனவாதலின்‌ செய்தானைத்‌ தாமே சென்றடைந்து 
நுகர்விச்சூம்‌ ஆற்றலுடையன்‌ அல்ல. எனவே உயிர்‌ 
களுக்கு இருவினைப்‌ பயன்‌ இறைவன அ அணையினால்‌ வரும்‌ 
என்பதே பொருத்தமுடையதாகும்‌. தெய்வத்தைக்‌ குறித்‌ 
அம்‌ வினையினைக்‌ குறித்தும்‌ கொல்காப்பியனார்‌ காலத்‌ தமிழ்‌ 
மக்கள்‌ கொண்ட இத்துணிபினைப்‌ (பால்‌ வரை தெய்வம்‌” 

என்ற தொல்காப்பியத்‌ தொடர்‌ தெளிவாக அறிவுறுத்தல்‌ 
காணலாம்‌. பழந்தமிழ்க்‌ கொள்கையாயெ இதனையே 
சைவ சமயத்தின்‌ சிறப்புடைக்‌ கொள்கையாகச்‌ சாக்கிய. 
நாயனார்‌ உணர்ந்து கடைப்‌ பிடித்தார்‌. இச்செய்தியை, 


££ செய்வினையும்‌ செய்வானும்‌ அதன்பயனுஞ்‌ சேர்ப்பானும்‌ 
மெய்வகையால்‌ நான்காகும்‌ விதித்தபொருள்‌ எனக்கொண்டே 
இவ்வியல்பு சைவநெறி யல்லவற்றுச்‌ இல்லையென 
உய்வசையாற்‌ பொருள்‌ சவனென்‌ றருளாலே உணர்ந்தறிந்தார்‌”* 


சைவ இளைஞர்‌ மாநாட்டுத்‌ தலைமையுரை 99 


எனவரும்‌ இருப்பாடலில்‌ சேக்ழொரடிகள்‌ தெளிவாகக்‌ 
குறிப்பிட்டுள்ளார்‌. இதாகாறும்‌ கூறியவாற்றால்‌ நமது 
சைவ சித்தார்த சமயமானது பண்டை நாளில்‌ தொல்காப்பி 
யர்‌, இருவள்ளுவர்‌ முதலிய தமிழ்ச்‌ சான்றோரால்‌ மேற்‌ 
கொள்ளப்பெற்ற பழந்தமிழ்க்‌ கொள்கைகளைத்‌ தன்பாற்‌ 
கொண்டு தமிழகத்தே தோன்றி வளம்பெற்ற தொன்மை 
வரய்ர்ததென்பதி நன்கு புலனாதல்‌ காணலாம்‌. 

காரியுண்டி.க்‌ கடவுள்‌, தாழ்சடைப்‌ பொலிர்த அருந்‌ 
தவதச்தோன்‌, முக்கட்‌ செல்வன்‌, நீலமேனி வாலிழைபாகத்‌ 
தொருவன்‌, ஆலமர்‌ செல்வன்‌, பிறவா யாச்கைப்‌ பெரி 
யோன்‌, நுதல்விழிசாட்டத்‌ தறையோன்‌ எனச்‌ சங்க இலக்‌ 
இயங்களிலும்‌, சிலப்பதிகாரம்‌, மணிமேகலை முதலிய செச்‌ 
தமிழ்க்‌ காப்பியங்களிலும்‌ சிவபெருமான்‌ போற்றப்‌ பெறு. 
தலைக்‌ கூர்ந்து நோக்குங்கால்‌ சங்க காலத்தில்‌ சிவ வழிபாடு 
தமிழக முழுவதும்‌ சிறப்பாகப்‌ பரவியிருந்தமை நன்கு 
விளங்கும்‌. 

தமிழகத்தில்‌ இ. பி. மூன்றாம்‌ நூற்றாண்டில்‌ களப்பிரர்‌ 
என்னும்‌ அயல்‌ வேந்தர்‌ புகுந்த நிலையில்‌ வடகாட்டிலிருர்‌ த 
வந்த புகுந்த சமண பெளத்த மதங்களால்‌ தமிழ்‌ மக்கள அ 
வழிபாட்டு முறை இதைவுறுவதாயிற்‌.று. இந்நிலையில்‌ 
இ, பி. ஆறும்‌ நூற்றாண்டிற்குப்‌ பின்‌ இக்காட்டில்‌ தோன்றி 
யருளிய இருகாவுக்கரசர்‌, திருஞானசம்பந்தப்‌ பிள்ளையார்‌, 
நம்பியாரூரர்‌, திருவாதவூரடிகள்‌ முதலிய திருமுறை யாசிரி 
யர்கள்‌ இவ்வுலகில்‌ வாழ்ந்து காட்டிய வாழ்க்கை முறை 
களும்‌ அப்பெருமக்கள்‌ இருவாய்‌ மலர்ந்தருளிய திருமுறை 
களும்‌, உலகப்பெரு முதல்வனாய்‌ விளங்கும்‌ இறைவனுடைய 
எல்லையற்ற பெருங்‌ கருணைத்‌ திறத்தையும்‌ அம்முதல்வனை 
அன்பினால்‌ வழிபடுவோர்‌ எய்தும்‌ இம்மை மறுமை வீடென்‌ 
னும்‌ மும்மை நலங்களையும்‌ இறைவன து அருள்வழி யொழு 
கும்‌ மெய்யடியார்களது இருத்தொண்டின்‌ பெருமையினை 
யும்‌ விரித்துரைக்கும்‌' திருவரு ளிலக்கியங்களாகத்‌ திகழ்‌ 
இன்றன. தமிழராட்சி நிலைகுலைந்த அல்லற்‌ காலத்திலே 
தோன்றிய இப்‌ பெருமக்கள்‌, இறைவன்‌ திருவருளிற்‌ 


40 சித்தாந்தம்‌ 


கொண்ட உறுதியான நம்பிக்கையினால்‌ தமிழ்‌ காட்டிலுள்ள 
ஊர்கள்‌ தோறும்‌ சென்று அம்மையப்பனாகிய இறைவன ஆ 
உண்மையை எல்லா மக்களுக்கும்‌ விளக்கமாக விரித்‌ 
அரைத்து “மலையே வந்து வீழினும்‌ மனிதர்காள்‌ நிலையில்‌ 
நின்று கலங்காதிர்கள்‌ ' என அச்சமகற்றி அறிவுரை கூறி 
ஆஅணுதலளித்கார்கள்‌, அயல்‌ வேந்தர்‌ ஆட்சியிற்பட்டு ௮ல்‌ 
லற்பட்ட தமிழகம்‌, இவர்களது சமயத்‌ தொண்டின்‌ பய 
னாகக்‌ இ. பி, ஒன்பதாம்‌ நூற்றாண்டில்‌ தமிழ்‌ வேச்தரால்‌ 
ஆளப்பெறும்‌ உரிமை கிலையை அடைவதாயிற்அ. 
தேவாரத்‌ இருப்பதிகங்களால்‌ சிவ பரம்பொருளை வழி 
பட்டுஈரமும்விரமும்‌ வாய்க்கப்பெற்றமுதலாம்‌ இராசராசன்‌, 
முதலாம்‌ இராசேந்திரன்‌ முதலிய வட்ட தவ்வி்த்‌ தென்‌ 
ஞட்டிலும்‌ வட காட்டிலும்‌ கடல்‌ கடந்த பிற காடுகளிலும்‌ 
தங்களது ஆட்சியினைப்‌ பரப்பும்‌ பேராற்றலுடன்‌ விளங்கி 
னர்களென்ப, ஜு, அவர்கள்‌ ஆட்சியில்‌ தமிழகம்‌ பெற்ற 
பெரு கலங்களாலும்‌ அவர்கள்‌ தாம்‌ பெற்ற பெரு வெற்‌ 
ஜிக்கு அடையாளமாகத்‌ தஞ்சையிலும்‌ கங்கைகொண்ட 
சோழபுரத்திலும்‌, பிற ஈகரங்களிலும்‌ மலையென: மருள நிலை 
பெறக்‌ கட்டிய கருங்கற்‌ கோயில்சளாலும்‌ நன்கு விளங்‌ 
கும்‌. ஊன மொன்றில்லா ஒருவனாகிய இறைவனுக்குத்‌ 
தொண்டராயப்‌ அவனருள்‌ வழியொழுகும்‌ ஆம்றனுடைய 
பெருமக்கள்‌, இவ்வுலகில்‌ ஐம்பெரும்‌ பூதங்கள்‌ தத்தம்‌ நிலை 
குலையும்‌ அல்லற்‌ காலத்திலும்‌ மனங்‌ கலங்காது தாம்‌ மேற்‌ 
கொண்ட ஈற்செயல்களைத்‌ திறம்பெறச்‌ செய்த முடிக்கும்‌ 
ஆற்றலுடையவ ராவர்‌ என்பதற்குச்‌ சைவத்‌ திருமுறை 
யாசிரியர்கள்‌ வரலாறும்‌ அவரருளிய இருமுறைகளைப்‌ 
போற்றி வாழ்ந்த பிற்காலச்‌ சோழமன்னர்‌ வரலாறும்‌ சிறந்த 
இலக்கியங்களாகும்‌. 
முத்தமிழும்‌ நரன்மறையும்‌ ஆகிய இறைவ 
பொருள்‌ சேர்‌ புகழை விரித்துரைக்கும்‌ அருள்‌ நூல்களாகிய 
பன்னிரு திருமுறைகளும்‌, உலகியல்‌ 'நிலையை விரித்துரைக்‌ 
கும்‌ நால்வேதங்களையும்‌ அ௮க்நூல்களின்‌ முடிந்த பயனாய்‌ 
நிலவும்‌ மெய்க்நெறியாகிய சிவநெறியினைப்‌ போற்றியுரைக்‌ 


சைவ இளைஞர்‌ மாநாட்டுத்‌ தலைமையுரை 41 


கும்‌ அறிவனூலாகிய ஆகமங்களையும்‌ ஒருங்கு பாராட்டிப்‌ 
போற்று முகத்தால்‌ தெய்வங்‌ கொள்கையுடையராய்‌ இப்‌ 
பரத கண்டத்தின்‌ தெற்கிலும்‌ வடக்கிலும்‌ வாழும்‌ எல்லா 
மக்களையும்‌ ஒற்றுமைப்‌ படுத்தும்‌ பொத நெறியினை வளர்ப்‌ 
பனவாக வுள்ளன. வேதப்‌ பயனாம்‌ சைவம்‌ எனப்‌ 
போற்றுமாறு இகழும்‌ இத்‌ திருமுறைகளின்‌ பயனாகத்‌ 
தோன்றிய அருள்‌ நூல்களே சிவஞானபோதம்‌ முதலிய 
சைவ சித்தாந்த சாத்திரங்களாகும்‌. 
மெய்கண்ட சாத்திரமாகய இந்நூல்கள்‌, இக்கால 
அறிவியல்‌ நூலாரும்‌ ஏற்றுப்‌ போற்றும்‌ வண்ணம்‌ உலகு, 
உயிர்‌, கடவுள்‌ என்னும்‌ முப்பொருள்‌ உண்மையை விரித்‌ 
அரைப்பன. தமிழ்‌ காட்டின்‌ ஞான நிதியமாகிய இவற்‌ 
றின்‌ பொருள்‌ ஈலங்களை நன்குணர்ந்து £ ஒன்றே குலமும்‌ 
ஒருவனே தேவனும்‌ ” என்னும்‌ உறுதியுடன்‌, வாழ்வெனும்‌ 
மையல்‌ லிட்டு வறுமையாம்‌. சிறுமை தப்பி” எல்லார்க்கும்‌ 
நன்றே நிஊந்து: நாடு நலம்பெற. அயராது உழைத்தல்‌ 
சைவ இளைஞர்களாக நமது கடமையாகும்‌. 
நமது கண்முன்‌ தோன்றும்‌ அண்டப்‌ பரப்பாகிய இவ்‌ 
௮லகத்தின்‌ ஒழுங்குபட்ட இயக்கத்தினையும்‌ இவ்வுலகிலே 
அவ்வப்பொழு.து ஏற்படும்‌ கடற்பெருக்கு, புயல்‌, நிலநடுக்‌ 
கம்‌ முதலிய மாறுதல்களால்‌ மக்கள்‌ அடையும்‌ பெரும்‌ அன்‌ 
பங்களையும்‌ அமைதியாக விருந்து சிக்திப்போமானால்‌ இவ்‌ 
வுலசப்‌ பரப்பிற்‌ கட்டுண்டு வாழும்‌ மக்கட்‌ சமுதாயத்தின அ 
அறிவும்‌ ஆற்றலும்‌ மிகவும்‌ சிறுமையுடையன வென்பது 
விளங்கா திருத்தற்கு இடமில்லை. யாவர்க்கும்‌ மேலாம்‌ முழு 
முதற்‌ கடவுளின்‌ எல்லையற்ற பேராற்றலையும்‌ எவ்வுயிர்க்கும்‌ 
தாயும்‌ தந்தையுமாய்‌ விளங்கும்‌ அவ்விறைவனது அருட்‌ 
பண்பினையும்‌ மக்கள்‌ உள்ளவாறு அறியப்பெறுவார்களா 
னால்‌ தாம்‌ பெற்றுள்ள கல்வி, செல்வம்‌, அதிகாரம்‌ முதலிய 
வற்றால்‌ செருக்குற்றுத்‌ தம்மையே வியந்து பிறர்க்குத்‌ 
திக்கு புரியத்‌ தலைப்பட மாட்டார்கள்‌. அறிவிய 
லாராய்ச்சியின்‌ பயன்களை உலக மக்கள்‌ அனைவரும்‌ 
உணர்ந்து பயன்‌ கொள்ளும்‌ இச்காளில்‌ இறை 


42 சித்தாந்தம்‌ 


வனை வழிபடுதற்குரிய சாதனமாக ஈம்‌ முன்னோர்கள்‌ 
கொண்டெ ஈமழுயெ குறிகளும்‌ அடையாளமும்‌ கோயிலும்‌ 
வேண்டுவன அல்ல என இளைஞர்களிற்‌ சிலர்‌ எண்ணுதல்‌ 
கூடும்‌. அறிவு வளர்ச்சி யென்பது மக்களது நிலைபெற்ற 
அரநுபவத்திலை விளைந்த ஈுற்பயனே என்பதை நாம்‌ மறந்து 
விடுதலாகா னு. உயிர்க்குயிராகிய இறைவனை வழிபட்டு 
நலம்பெறும்‌ முறையில்‌ சிவநெறிச்‌ செல்வர்களாகிய நம்‌ 
முன்னோர்கட்‌ குப்‌ பெ ரும்பயன்‌ விளைத்தவை இருவருள்‌ 


வண்ணாமாயெ திருநீறும்‌ இ! ருவைச்கெழுத்‌, தும்‌ அருளின்‌ 
அடையாளமாகிய உருத்திராக்கம்‌ முதலிய சிவ சின்னங்‌ 


களும்‌ அன்பு நிறைந்த சிவனடியார்களையும்‌ திருக்கோயில்‌ 
களையும்‌ சிவனெனவே தெளிந்து வழிபடும்‌ ஈற்பழக்கமுமே 
யாகும்‌. இவ்வாறு நம்‌ முன்னோர்கள.த. வாழ்க்கையிற்‌ 
பெருகலம்‌ விளைத்த இத்திருவருட்‌ சாதனங்களை இளைஞர்க 
ளாகிய நாம்‌ ரெகிழவிடுதலாகா அ. 


பல்கலைக்‌ ஈழகங்களிற்‌ பயின்று பட்டம்‌ பெறுவ 
கொணன்ேே கல்வியின்‌ ந்தமிலை யெனக்‌ கருதுதல்‌ தவரான 
ர்‌ முடிந்த 
எண்ணமாகும்‌. அறிவை மட்டும்‌ வளர்ப்ப அ உண்மையான 
கல்வியாகான. அறிவுமாத்திரமுடையவர்களிற்‌ பலர்‌ தந்கல 
மொன்றே கருதபவர்களாகவும்‌ தங்கள்‌ சொர்‌, ன்னேற்‌ 
ம வும்‌ த த்ழே 
றக்திற்கே அல்லும்‌ பகலும்‌ பாடுபடுபவர்களாகவும்‌ இருக்‌ 


கக்‌ காண்கின்றோம்‌. உண்மயான கல்ளியறிவின்‌ பயன்‌, 
கலைக்கெலாம்‌ பொருளாய்‌ விளங்கும்‌ அம்மையப்பனவ 


இறைவன அ திருவருளை கினைக்‌து ஈமமைச்‌ சூழவுள்ள ஏழை 
எனியவர்கள்‌; கல்வியறிவு பெறும்‌ வாய்ப்பில்லாமல்‌ தாழ்ந்த 
நிலையிலிருப்போர்‌, பிணியாளர்‌ ஆகிய எல்லா மக்களையும்‌ 
நம்மில்‌ ஒரு பகுதியினராகவே நினைந்து தங்களால்‌ இயன்ற 

அளவு ஒருவர்க்கொருவர்‌ உதவிசெய்து அன்பினால்‌ அளவ 
ளாவி வாழும்‌ நற்பண்பினைப்‌ பெறுதலேயாகும்‌. சைவ 
இளைஞராயெ நாம்‌ செல்வர்‌ வறியவர்‌ ஆகிய எல்லா மக்க 
னோடும்‌ மனங்கலத்து பழகுதற்குரிய நல்வாழ்க்கை முறை 
யினை அறிவுறுத்தும்‌ உலகப்‌ பொதுமறையாகிய இருக்கு நனை 
யும்‌ உள்ளத்தே அருளுணர்வைத்‌ தோற்றுவித்து உயிர்க்‌ 


சைவ இளைஞர்‌ மாகாட்டுத்‌ தலைமையுரை 42: 


சூனுதி பயக்கும்‌ சிவநெறிப்‌ பனுவலாயெ சைவத்‌ திருமுறை 
களையும்‌ இத்திருமுறைகளின்‌ பயனாகத்‌ இகழும்‌ மெய்கண்ட 
நூல்களாகிய சைவசித்தாந்த சாத்திரங்களையும்‌ சிறப்பாகப்‌ 
பயின்று தெளிதல்‌ வேண்டும்‌. கற்றுத்தெளிர்த வண்ணம்‌ 
நல்லொழுக்க நெறியில்‌ ஒழுகுதல்‌ வேண்டும்‌. 

இ. பி. ஒன்பதாம்‌ நூற்றாண்டுமுதல்‌ பதின்மூன்றாம்‌ நூற்‌ 
ரண்டு வரை மம்‌ தமிழகத்தில்‌ ஆட்சி புரிர்த சோழமன்னர்‌ 
கள்‌ தேவாரத்‌ திருப்பதிங்ககளாகிய திருமுறைகளைக்‌ காதலா 
இக்‌ கசிந்து கண்ணீர்‌ மல்கி ஓதச்‌ சவபரம்பொருளை வழிபட்‌ 
டுத்‌ திருவருளின்பத்தில்‌ இளைத்ததோடு தம்‌ சாட்டு மக்கள்‌ 
உலகியல்‌ வாழ்விலும்‌ சமயத்‌ அறையிலும்‌ நிலைபெற்ற நற்‌ 
பயன்களைப்‌ பெற்று மகிழும்வுண்ணம்‌ சமது அரசியல்‌: 
ஆட்சி முறையினையும்‌ திருக்கோயில்‌ வழிபாட்டினையும்‌ திறம்‌ 
பெற அமைத்து நடத்தினார்கள்‌. தேவார ஆசிரியர்‌ வாழ்ந்த , 
இ. பி. ஏழாம்‌ நூற்றாண்டில்‌ நம்‌ காட்டுத்‌ இருக்கோயில்களில்‌ 
ஈம்‌ தாய்மொழியாகிய தமிழும்‌ ஆரியமாயெ வடமொழியும்‌ : 
இறைவனைப்‌ போற்றும்‌ அர்ச்சனைக்குரிப சிறப்பினவாக 
ஓத்த நிலையில்‌ இடம்பெ.த்றிருந்தன. இச்செய்தி, 


£ செர்தமிழர்‌ தெய்வமறை நாவர்‌ செழுகற்கலை 
செறிந்த அவரோடு 
அந்தமில்‌ குணத்தவர்கள்‌ அர்ச்சனைகள்‌ செய்ய 
அமர்கின்ற அரன்‌ ஊர்‌ ” 
எனவும்‌, \ 
£ தம்மலரடி யொண்றடியவர்‌ பரவத்‌ 
தயிழ்ச்சொலும்‌ வடசொலும்‌ தாள்நிழற்‌ சேர 
அம்மலர்ச்‌ கொன்றை யணிந்த எம்‌அடிகள்‌ 
அச்‌றெபாக்கம தாட்‌ கொண்டாரே ' 
எனவும்‌ வரும்‌ ஞானசம்பந்தர்‌ வாய்மொழியால்‌ நன்கு. 
விளங்கும்‌. £ அர்ச்சனை பாட்டே யாகும்‌ ஆதலால்‌ மண்மேல்‌: 
நம்மைக்‌ சொற்றமிழ்‌ பாடுக ? என அருட்டுறை யிறைவர்‌ 
ஈம்பியாளுராரக்குப்‌ பணித்தவண்ணம்‌ திருக்கோயில்‌ வழி. 
பாட்டில்‌ அன்பர்கள து நெஞ்சத்தை யுருக்கும்‌ செந்தமிழ்ப்‌: 


அஜ சித்தாந்தம்‌ 


யாடல்களாயெ தேவாரத்‌ திருமுறைகள்‌ சிறப்பாக இடம்‌ 
பெறுதற்குரிய திட்டங்கள்‌ பல நம்‌ சோழ மன்னர்களால்‌ 
வஞகுக்கப்பெற்றுள்ளன. ஈம்‌ திருக்கோயில்களில்‌ திருநெறிய 
தமிழுக்குச்‌ சிறப்பிடர்தருதல்‌ வேண்டுமென்பதில்‌ தமிழ்‌ 
மக்களாகிய நமக்குள்‌ கருத்து வேற்றுமை தோன அதற்குச்‌ 
சிறிதும்‌ இடமில்லை. 
நம்‌ நாட்டு வேந்தர்களும்‌ குறுகிலமன்னர்களும்‌ படைத்‌ 
தலேவர்களும்‌ பெருஞ்‌ செல்வர்களும்‌ ஊக்கத்திற்‌ இறந்த 
உழைப்பாளிகளாகிய பொது மக்களும்‌ தம்‌ உயிர்க்குயிராகிய 
இறைவன்‌ திருவருளை யெண்ணி அரிதின்‌ முயன்று செய்த 
இருப்பணிகளின்‌ உருவாகத்‌ திகழ்வனவே நம்‌ நாட்டி லுள்ள 
திருக்கோ யில்கள்‌. சமுதாய வாழ்வில்‌ பசியையும்‌ பிணியை 
யும்‌ பகைமையையும்‌ போக்கி மக்க ளுக்கு ஊக்கமளிக்கும்‌ 
நிலையில்‌ ஈம்‌ நாட்டுத்‌ திருக்கோயில்கள்‌ பண்டைநாளில்‌ 
பயனுடைய நற்பணிகளைப்‌ புரிக்துவந்தமை இக்கோயில்‌ 
, களில்‌ விபி நறுன்ன கல்வெட்டுக்களால்‌ இனிஅ 
விளங்கும்‌. இங்கனம்‌ சமய வளர்ச்சியிலும்‌ சமுதாயத்‌ 
அறையிலும்‌ பெருந்தொண்டு புரிதற்கேற்ற பொருள்வள 
முடைய இக்கோயில்கள்‌ பண்டை நாளிற்‌ இறப்புற்று 
விளங்கின. நாட்டு மக்களின்‌ வாழ்க்கை முன்னேற்றத்‌ 
திற்‌ சிறப்பிடம்‌ பெற்றுத்‌ இகழும்‌ இத்‌ திருக்கோயில்களின்‌ 
கடைமுறைகள்‌ குறிப்பிட்ட ஒழுக்க சம்பத்து சமயப்‌ 
பற்றுடைய பொதுமக்கள்‌ அனைவர்க்கும்‌ பயனளிக்கும்‌ 
முை றயில்‌ நிகழுமாறுசெய்கல்‌ அரசியலார.து கடமையாகும்‌. 
சமயப்பற்றுடைய இளைஞர்கள்‌ கோயில்‌ வழிபாட்டு உடை 
முறையில்‌ விழிப்பாக இருத்தல்‌ வேண்டும்‌. 
சமயமும்‌ வாழ்வும்‌ ஒன்றே. ஆரவாரப்‌ பேச்சைக்‌ 
காட்டிலும்‌ மனநிறைவளிக்கும்‌ பொதுநலத்‌ தொண்டுகளே 
இக்காலத்திற்கு வேண்டற்பாலன. தெய்வங்கொள்கை 
யுடைய ஒவ்வொருவரும்‌ தத்தம்‌ சமயக்‌ கொள்கைகளை . 
நெழவிடாமலும்‌ பிறசமய ஈண்பர்களை இகழாமலும்‌ சமய 
நெறியிற்‌ கருத்தூன்றி உண்மையசக நடப்பார்களானால்‌ 
அதுவே தமது சமயத்தைப்‌ பரப்புதற்குரிய நேர்மையான 


சைவ இளைஞர்‌ மாநாட்டுத்‌ தலைமையுரை 45 


வழியாகும்‌. ஒருவர்‌ கடவுள்‌ வழிபாட்டில்‌ நிலையான 
நம்பிக்கையுடையவரானால்‌ அவரது வாழ்க்கை முறை அகத்‌ 
திலும்‌ புறத்திலும்‌ தூய்மையுடையதாக விளங்கும்‌. சொல்‌ 
வேறு செயல்‌ வேறாக ஒழுகும்‌ போலித்‌ தொண்டர்க 
ருடைய குற்றங்‌ குறைகளை எடுத்துரைப்பதிற்‌ சிறிதும்‌ பய 
னில்லை. எதிர்கால நல்வாழ்வினை விரும்பும்‌ இளைஞர்கள்‌ 
உறுதியான தெய்வ ஈம்பிக்கையுடையவராய்‌ எவ்வுயிர்க்கும்‌ 
அன்புடையவராய்‌ வாழும்‌ வாழ்க்கை நெறியினைக்‌ கடைப்‌ 
பிடி.த்தொழுகுவார்களானால்‌ நம்‌ நாட்டின்‌ சமய நெறி 
முறையும்‌ சமுதாய வாழ்வும்‌ அரசியல்‌ நெறிழுறையும்‌ சிறப்‌: 
புற்று விளக்குமென்பத திண்ணம்‌, 


சைவ சித்தார்த சமாசத்தின்‌ பொன்‌ விழாவில்‌ சைவ 
இளைஞர்களுடன்‌ அளவளாவி மகிழும்‌ ஈல்வாய்ப்பினைத்‌ 
தந்தருளிய சமாசப்‌ பெரியோர்களுக்கும்‌ என்னுடைய சிற 
சொல்லைப்‌ பொறுமையுடன்‌ செவிமடுத்திருந்த சிவநெறிச்‌ 
செல்வர்களுக்கும்‌ என்‌ மனமார்ந்த வணக்கத்தையும்‌ ஈன்றி 
யையும்‌ தெரிவித்து இச்சிற்றுரையை நிறைவு செய்கின்றேன்‌. 
££ பெருகலாம்‌ தவம்‌ பேதமை தீரலாம்‌ 
இருகலாயெ சிந்தை இருத்சலாம்‌ 
பருகலாம்‌ பராமயதோர்‌ ஆனந்தம்‌ 
மருகலானடி வாழ்த்தி வணங்கவே ” 


௨ 
சிவமயம்‌ 


சைவசித்தாந்த மகா அமாஜத்தின்‌ 


20-ம்‌ ஆண்டு அறிக்கை 
(1-12-5॥ முதல்‌ 30-11-55 வரை) 

சைவ சித்தாந்த மகா சமாஜம்‌ 1905-ம்‌ ஆண்டில்‌ 
தருப்பாஇரிப்புலியூ்‌ ஸ்ரீலஸ்ரீ ஞானியார்‌ சுவாமிகள்‌ மடஈ 
லயத்தில்‌ மிறுவப்பெற்றது. இந்த ஆண்டுத்‌ தொடக்கத்தில்‌ 
அங்கத்தினர்‌ கொகை 584, ஆண்டு முடிவில்‌ bB4, 

இச்‌ சமாஜத்தின்‌ தலையாய கோக்கம்‌ சைவ சமயத்தைப்‌ 
பரவச்‌ செய்வது. அதற்கு இன்றியமையாச்‌ சாதனமாகத்‌ 
தமிழ்மொழியை வளர்ப்பதும்‌ இதன்‌ நோக்கமாகும்‌. இக்‌ 
கோக்கம்‌ நிறைவேறுவதற்காகச்‌ சமாஜம்‌ புரிக தவரும்‌ பல 
பணிகளுள்‌ முக்கியமானவை 1, “£ இத்தாந்தம்‌ '” எனும்‌ 
மாதார்தரப்‌ பத்திரிகை வெளியிடல்‌. 2. சைவ சமய நூல்களை 
அச்சிட்டு அடக்க விலைக்கு வழங்கல்‌, 3. சமயச்‌ சொற்‌ 
பொழிவுகள்‌ செய்வித்தல்‌. 4. சைவ சமய நூல்களில்‌ 
தேர்வு நடத்தித்‌ தேறியவர்களுக்குச்‌ சைவப்‌ புலவர்‌; இளஞ்‌ 
சைவப்‌ புலவர்‌ பட்டமளித்து, இந்த முறையிலும்‌ எல்லோரும்‌ 
சைவ சமய நூல்களைக்‌ கற்க ஊக்குவித்தல்‌. 

பத்திரிகை : சித்தாந்தம்‌ என்னும்‌ இங்கள்‌ வெளியீடு 
28 ஆண்டுகளாகச்‌ சமாஜ உறுப்பினர்கட்கு வேறு கட்டண 
மின்றி வழங்கப்பட்டு வருகின்ற அ. 

நூல்கள்‌ வெளியீடு :--சைவத்‌ திருமுறைகளும்‌, சைவ 
சித்தாந்த சாத்திரங்களும்‌, வக சிந்தாமணி முதலிய பிற 
சமய கால்களும்‌, சங்க இலக்கியங்களும்‌, ஆக இதுவரை 
வெளிவக்‌ அள்ள நூல்களின்‌ படிகள்‌ ஏறக்குறைய நூறாயிர 
மாகும்‌. ஸ்ரீமத்‌ பாம்பன்‌ குமரகுருதாச சுவாமிகள்‌ அருளிச்‌ 
செய்த ' சிவஞானதிபம்‌ ,' *செவியறிவ3ா௨"' ஆய நூல்‌. 


50-ம்‌ ஆண்டு அறிக்கை 47 


கள்‌ அடக்க விலைக்கு சமாஜப்‌: பதிப்புக்களாக இவ்வாண்‌ 
டில்‌ வெளியிடப்பட்டன. திருவெம்பாவை - இருப்பள்ளி 
யெழுச்சிப்‌ பாகரங்கள்‌-இரு. ரா. சண்முகசுந்தரம்‌ செட்டியா 
ரவர்கள்‌ எழுதிய உரையுடன்‌ . சமாறப்‌ பொன்விழா வெளி 
யிடுகளுள்‌ ஒன்றாகப்‌ பதிப்பிக்கப்‌ பெற்றுள அ, 

மகாநாடுகள்‌ சைவர்‌ மாநாடு, 25, 26, 27-12-54 
தேதிகளில்‌ விருதுககர்‌ ஸ்ரீவாலசுப்ரமணியசுவாமி கோயிலில்‌ 
இலங்கை அமைச்சர்‌ கனம்பொருந்திய, “ஸர்‌. கந்தையா 
வைத்தியமாதன்‌ அவர்கள்‌, ]6.,0.13.0. தலைமையில்‌ கடை 
பெற்றது. சைவ மங்கையர்‌ மாநாடு 20-12-51-ல்‌ திருமதி, 
பாகிரதி அம்மையார்‌, 14. &., அவர்கள்‌ தலைமையிலும்‌, சைவ 
இளைஞர்‌ மாநாடு 27-12-1954-ல்‌ திு.0. இராமலிங்கம்‌, M.A 
அவர்கள்‌ தலைமையிலும்‌ மிகச்‌ சிறப்பாக நடைபெற்றன. 

சமாஜ உறுப்பினர்‌ கூட்டங்கள்‌ : --இவ்வாண்டில்‌ 
சமாஜச்‌ செயற்குழுக்‌ கூட்டம்‌ ஐர்தும்‌ உறுப்பினர்‌ பொதுக்‌ 
கூட்டம்‌ ஓன்றும்‌ நடைபெற்றன. சமயப்‌ பிரசாரப்‌ பொதுக்‌ 
கூட்டங்கள்‌ ஆறு கடைபெற்றன. இவை முறையே கோவூர்‌, 
வாலாஜாபேட்டை,  திருவானமியூர்‌, திருமுல்லைவரயில்‌, 
இராயப்பேட்டை, கிழக்குத்‌ தாம்பரம்‌ ஆகிய இடங்களில்‌ 
சிறப்பாக ஈடைப்பெற்றன. 

சைவப்‌ புலவர்‌ தேர்வு :— சமாஜம்‌ . ஈடத்தும்‌ சைவப்‌ 
புலவர்‌, இளஞ்சைவப்‌ புலவர்‌ தேர்வுகளுக்கு இவ்வாண்டு 
விண்ணப்பித்தவர்‌ மூவர்‌. மூவரும்‌ தேர்ச்சியுற்றாகள்‌. : 
விவரம்‌ : சைவப்‌ புலவர்‌ :- மூன்றாம்‌ வகுப்பு: இரு 
0. அருளம்பலம, ஆசிரியர்‌, அநுராதபுரம்‌ இளஞ்சைவப்‌ புலவர்‌; 
இரண்டாம்‌ வகுப்பு: இரு. மாசிலாமணி, சென்னை; மூன்றாம்‌ 
வகுப்பு : திரு. இரா, கன்னியப்பன்‌, சென்னை. 

வரவு செலவுக்‌ கணக்கு:--50-ம்‌ ஆண்டு (1-12-54 முதல்‌ 
௮0-11.1955 வரை) வரவு செலவுக்‌ கணக்இலிருக் து எடுக்கப்‌ 


48 சித்தாந்தம்‌ 


பட்ட தொகுப்பேடு ழே ' தரப்படுகின்றது. ஆண்டின்‌ 
இறுதியில்‌ இக்திபன்பாங்கியில்‌ இருப்பு ரூ. 1060-53-11, 
அடக்கவிலைப்‌ பஇப்புகளாகிய பெரியபுராணம்‌, திருப்‌: 
போரூர்ச்‌ சந்கிதிழறை முதலியன விற்பனைக்குக்‌ கையிருப்பா 
யிருப்பனவற்றின்‌ விலைமதிப்பு ரூபா 4553-5-0. 


வேண்டுகோள்‌ மேற்கூறிய பெரியபுராணம்‌ இருப்‌ 
போரூர்ச்‌ எக்நிதிமுறை முதலிப அடக்க விலைப்‌ பதிப்புகள்‌ 
வியாபார முறையில்‌ கழிவு முதலிய சலுகைகள்‌ இன்மையால்‌ 
விரைவில்‌ விற்பனையாகாது இருக்கின்றன. இவற்றில்‌ 
மார்‌ 4500 ரூபா முடங்கிக்‌ இடத்தலால்‌, அவசியமான 
வேறு நூல்கள்‌ வெளியிடுவது இயலாததாகிற இ. எனவே 
பெரியபுராணம்‌, 8, 9 இருமுறைகள்‌, தேவாரம்‌ ஆயெ இரு 
முறைகளை வாங்குவோருக்கு ஆயிர ரூபா பரிசுத்திட்டம்‌: 
ஒன்றை நமது சமாஜம்‌ வற்படுத்தியுள்ளதஅ. எவ்வளவு 
சக்கரமாக ஆயிரம்‌ டிக்கட்டுகள்‌ விற்று முடிகன்‌ 
றனவே அவ்வளவு இக்கிரம்‌ பரிசுகள்‌ தரப்படும்‌. ஆகையால்‌ 
அன்பர்கள்‌ விரைந்து வாங்கிப்‌ பரிசுகள்‌ பெறுக. 
சைவப்பெருமக்கள்‌ தம்‌ குடும்பத்தில்‌ சமாஜப்‌ பதிப்பு 
யாவும்‌, ஓய்க்தபோதேனும்‌ படித்துப்‌ பயன்‌ பெறுதற்கு. 
இருக்கவேண்டுமென மனங்கொண்டு இம்‌. நூல்களை வாங்கத்‌ 
தலைப்பட்டால்‌ விரைவில்‌ இவை செலவாகி, வேறு நூல்கள்‌ 
வெளிவரவும்‌ ஏதுவாகும்‌. இதனைச்‌ சைவ அன்பர்கள்‌ 
கவனிப்பார்களாக. 

இந்தியா சமயப்‌ பற்றற்ற அரசுரிமை பெற்றிருக்கின்‌ ந 
இக்காளில்‌, சைவர்களின்‌ சமய வாழ்வைப்‌ பாதுகாக்கவும்‌ 
வளம்‌ படுத்தவும்‌,  மடாலயங்களும்‌, அறநிலையங்களும்‌ 
அணைபுரிந்தாலும்‌, பொதுமக்களின்‌ சார்புடையதரகிய சைல 
சித்தாந்த மகா சமாஜம்‌, தொடர்க்து மகத்தான பணியாற்றி 

(தொடரும்‌) 


யார்‌, . V. கோபால்‌, ௩. K. கிருஷ்ணசாமி, கர்மலிங்கம்‌ 
செட்டியார்‌, சோபால்‌ செட்டியார்‌ ; வடனர்க்காட : புரிசை 
முருகேச முதலியார்‌, வா. ச. ஜானகிராமழுதலியார்‌, வாத 
சாஜாயலு செட்டியார்‌, மாணிக்க உடையார்‌, V. R. 
சிகாபதி; தென்‌ஆர்க்காடு : ஆடர்‌ இரத்தினசபாபதிப்‌ பிள்ளை, 
செ. இரத்தினசாமி செட்டியார்‌, சின்னையா முதலியார்‌, 
வாசேம்‌ பிள்ளை, K. 78. R. பெரியதம்பி, 18. முதிதுகிருஷ்னா 
பின்னா, அண்ணாமலை உடையார்‌, மு. சின்னசாமி ரெட்டியார்‌; 
செங்கற்பட்டு : வி. இருஞானசம்பந்தமுதலியார்‌, மே. வேதா 
சல முதலியார்‌, வாதராஜ முதலியார்‌, வா. இ. மாசிலாமணி 
முதலியார்‌; தஞ்சாவூர்‌ : மஞ்சட்கொல்லை. R. M. 8. சம்பந்த 
மூர்த்தி முதலியார்‌, ப, இ, சோ. குமாரசாமி செட்டியார்‌, 
இருவாரூர்‌ மகாதேவ முதலியார்‌, மெளனம்‌ சோமசுந்தரக்‌ 
கும்பிசான்‌ சுவாமிகள்‌; திரிசிராப்பள்ளி : 8. சுனசசபாபதஇப்‌ 
பிள்ளை, R. பஞ்சஈதம்‌ பிள்ளை, வரதராஜுலு செட்டியார்‌, 
கராஜ பின்னை ; தென்திருவிதாங்கூர்‌ 0. வள்ளிராயகம்‌ 
ஏள்ளை,; பி. சாசமணி பிள்ளை, சைவப்‌ புல்வர்‌ பகவதிப்பெரு 
மாள்‌ பிள்ளை, 8. கோலப்பன்‌; மதுரை : கருமுத்து இியாகசாச 
செட்டியார்‌, ஸர்‌. பி. டி. ராஜன்‌, 9.9.0. முருகேச முதலி 
யார்‌ * இராமநாதபுரம்‌ : முத்த. வே. சொக்கலிங்கம்‌ செட்டி. 
யார்‌, 11. TL. தேனப்பசெட்டியார்‌, சேவு. மெய்யப்ப 
செட்டியார்‌, சா. கணேசன்‌, சொ. நாராயணன்‌ செட்டியார்‌, 
பழ. ஈாராயணன்‌ செட்டியார்‌, பாலகவி. இராமராதன்‌ செட்டி 
யார்‌, மாம, சொ. தஇருஈாவுக்கரசு செட்டியார்‌; திருநேல்வேலி : 
அஅமுகசாமிகாடார்‌, மறை-திராராவுக்கரசு; பேங்களுர்‌: அ.ச. 
அண்ணாமலைமதலியார்‌; புதுச்சேரி: இரந்தே பாலசுப்பிரமணிய 
செட்டியார்‌, ஏ. எஸ்‌. கற்தசறமி பிள்ளை, எஸ்‌. சென்னியப்ப 
முதலியார்‌; கொழும்பு : ஸர்‌. கந்தையா வைத்தியகாகன்‌, ௪. 
நடேசப்‌ பிள்ளை, அருள்‌ தியாகராசா; யாழ்ப்பாணம்‌ : வ. சாக 
லிங்கம்‌, ஏ. அருளம்பலம்‌, முத்துத்தம்பி, அம்பிகைபாகன்‌; 
மலேயா: கா. இராமராதன்‌ செட்டியார்‌, சிவசேயன்‌, கோவிந்த 
சாமிப்பிள்ளை, ௮. மு. ௮. பெரியசாமிப்‌ பிள்ளை, பழனிவேல்‌ 
பிள்ளை; R. 17. கந்தையா. பல்‌ 
காரியக்கூட்டத்தில்‌ நிறைவேறிய மூன்று இர்மானங்கள்‌ 


அடுத்த இதழில்‌ வெளிவரும்‌. 


Regd. M. 2330 “SIDDHANTHAM” Vol. 29—No. 1 


சைவ சித்தாந்த மகா சமாஜம்‌ 
பொன்விழா மலர்‌ 


மிக மிகக்‌ சவர்ச்சியான வெளியிடு. இதில்‌ ஐம்பச்கொரு 
கட்டுரைகள்‌ உள்ளன. சமாஜத்தின்‌ ஐம்பனு ஆண்டுகளின்‌ 
நிகழ்ச்சிகள்‌ தெளிவாக டழுதப்‌ பெற்றுள்ளன. ஐம்ப 
காண்டுகளில்‌ கடந்த நிறைவு விழாக்களின்‌ தலைவர்கள்‌ 5 
நடைபெற்ற இடங்கள்‌ ; மங்கையர்‌ மாகாடு, இளைஞர்மாகாட்டு 
விவரங்கள்‌ ; சமாஜத்‌ பசொண்டர்கள்‌ கொண்ணு ற்ரெருவர்‌ 
பற்றிய குறிப்பின்‌; ; உயர்‌ திருவாளர்கள்‌: ஞானியார்‌ சுவாமி 
கள்‌, மறைமலையடிகள்‌, ஜே. எம்‌. நல்லசாமிபிள்ளை, ஸர்‌. பொன்‌ 
னம்பலம்‌ இராமகாதன்‌, பொன்விழாத்‌ தலைவர்‌ கனம்‌ ௬. ஈடே௪ 
பிள்ளை, திரு. வி.க. முதலிய முப்பதின்மர்‌ உருவப்படங்கள்‌ ச ; 
வேறு பற்பல சிறப்புக்கள்‌ இதில்‌. மிளிர்கின்றன. கட்டுரை 
யாளர்களுள்‌ டாக்டர்‌ ௮. சிதம்பரநாதன்‌ செட்டியார்‌, டாக்டர்‌ 
வ. அ. தேவசெனாபதி, தணிகைமணி ராவ்பகதூர்‌, வ. ௬. 
செங்கல்வராய பிள்ளே, இவக்கவிமணி ச. கே. சுப்பிரமணிய 
முதலியார்‌, சித்தாந்த சிகாமணி க. வச்சிரவேல்‌ முதலியார்‌, 
சிக்தாந்க ரத்னாகரம்‌ முத்து ௬. மாணிக்கவாசக , முதலியார்‌, 
இரு. ௮. மு. பரமசிவாநந்தம்‌ முதலியோர்‌ உள்ளனர்‌. இரு 
நாற்று நாற்பது பக்கப்‌ கொண்ட அழகிய பதிப்பு. 
விலை ரூபா ஒன்று. ரிஜிஸ்தர்‌ தபாற்கூலி அணா 
பன்ணிரண்டு. உடனே முன்பணம்‌ அனுப்பிப்‌ பெற்றுக்‌ 
கொள்க. வி. பி. மூலம்‌ அனுப்பப்படமாட்டா அ. மணியார்டர்‌ 
அனுப்ப வேண்டிய விலாசங்கள்‌ :---: : 
1. திரு. ம. சி. நித்தியானந்தம்‌, பொருட்காப்பாளர்‌, 
சைவ சித்தார்த மகா சமாஜம்‌, 
12, தாச்சி அருணாசல முசலிசெரு, மயிலாப்பூர்‌, பட்டப்‌ ன்‌ 
2. திரு. தி. கி. நாராயஷாசாமி நாயுடு, 
10, மாண்டீத்‌ ரோட்‌, எழும்பூர்‌, சென்னை-8 


Printed at the Sadhu Press, 15, Ganapathi Mudali Street, 
Royapettah by D. Mangayarkarasi and V. K. Punithavathi Edited 
by C. M. Ramachandran Chettiar, B.A., B.L., and Published by 
S.Satchidanandam Pillai, B-A., மன்‌. for the Saiva Siddhanta 
Maha Samajam, 192, Lioyd Road; Royapettah, Madras=14. 


அட்‌ த்தது 


